13.11.2021 அன்று நடைபெற்ற குழந்தைகள்‌ தீன விழாவில்‌ 
மெட்ரிக்‌ மற்றும்‌ மழலையர்‌ தொடக்கப்‌ பள்ளிகளின்‌ 
குழந்தைகளோடு சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


உ 
சிவமயம்‌ 


திருநரெல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதம்‌ 


பிலவ - கார்த்திகை 


2021 - நவம்பர்‌ இதழ்‌ - 113 


சிறப்பாசிரியர்‌ : எபாருளடக்கம்‌ 


எம்ய்யப்ப ஞான தேசிக 
௬வாமிகள்‌ .. ஆசியுரை > 


ஆசிரியர்‌ குழு : 2. கம்பராமாயணம்‌ 5 


முனைவர்‌. பேரா. நா. வள்ளி 3. மடாயை நிகழ்வுகள்‌ த 


பேரா. நா. ௬ப்பிரமணியன்‌ 

4. ஓம்‌ நமோ நாராயணாய ஓ 
ஆலோசகர்‌ : 

பேரா. தமிழாகரர்‌. 

எத. முருகசாமி 6. பரந்தாமன்‌ பாமாலை 20 


5. பரமஹம்சர்‌ 17 


பதிப்பாசிரியர்‌ : 7. மகா ராஜா துறவு 26 
பேரா. ம. கார்மேகம்‌ ச . 
ப்‌ 8. திருக்குறள்‌ தெளிவுரை 31 


வெளியீடு : 9. நேர மேலாண்மை 35 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 10. திருவிளையாடற்புராணம்‌ 37 
மானகிீரி அஞ்சல்‌), 
(வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 04565 - 236846 


அச்சிட்டோர்‌ : 
திருமகள்‌ அச்சகம்‌ 


“ஜெய செளந்தர்‌”, 
76, ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ i ்‌ 
காரைக்குடி - 630 001. ஆண்டூச்‌ சந்தா ரூ 100.00 


தனி இதழ்‌ ரூ 10.00 


11. 
Nero 


இறை வணக்கம்‌ 


முத்திராமலிங்க ஆண்டவர்‌ 


மேயபெரும்‌ கழனிநகர்‌ கோயிலூர்‌ எனும்பேர்‌ 

மேவஇறை யாலயத்தை விரித்தஅருட்‌ பெரியோன்‌ 
பாயபுனல்‌ தீரண்டாலி ஆய6தெனச்‌ சுத்தப்‌ 

பரப்பிரமம்‌ இவ்வுருக்காண்டூ உற்றதெனும்‌ புரணன்‌ 
ஆயபுகழ்‌ வேதாந்த சிரவணம்‌ செய்து உலகில்‌ 

அளவிலர்‌ சைதன்னியம்‌ ஆகப்புரிந்த அறவோன்‌ 
தூயமுத்தி ராமலிங்க தேசிகன்‌ என்று உரைக்கும்‌ 

சோதிலிங்க சொரூபன்‌ எனும்‌ சோதியை ஏத்தெடுப்பாம்‌! 


- கோவிலார்ப்‌ புராணம்‌ 


1 திருஷல்லை 


ஆகியுறை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ எமய்யப்பஞான தேசிக சுவாமிகள்‌ 


=O 


அந்த அதிகாலை குளிர்‌ நேரத்தில்‌ சுறுசுறுப்பாகத்‌ தன்‌ அறையை 
விட்டூ வெளிழய்‌ வந்தார்‌ அப்துல்கலாம்‌. அவருக்காக வெளியில்‌ 
காத்திருந்த அதிகாரிகளைப்‌ பார்த்து ஒரு வெள்ளந்தீப்‌ புன்னகை. 
தமிழ்நாட்டில்‌ உள்ள குன்னூரில்‌ நடைபெற்ற அரசு நீகழ்ச்சி ஒன்றில்‌ 
கலந்து கொள்வதற்காக அங்கே வந்தீருந்தார்‌ கலாம்‌. ஜனாதீபதியாக 
அவர்‌ இருந்தபோது நடந்த சம்பவம்‌ இது. நான்‌ தயாராக இருக்கிறேன்‌. 
நிகழ்ச்சிக்கு நாம்‌ புறப்படலாமா? எனச்‌ சிரித்தபடி தன்‌ அருகிலிருந்த 
அதிகாரிகளிடம்‌ கேட்டார்‌ அப்துல்‌ கலாம்‌. அப்போது அவரை நெருங்கி 
வந்த ஒரு முக்கிய அதிகாரி ஏதோ ஒரு விஷயத்தை கலாம்‌ காதருகில்‌ 
சென்று சொல்ல அதைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌ அவர்‌ முகத்தில்‌ இருந்த 
புன்னகை மாறி, சற்றே பதட்டமானார்‌. அருகில்‌ நீன்றிருந்த மற்ற 
அதிகாரிகளைப்‌ பார்த்து சற்று இறுகிய முகத்துடன்‌ கேட்டார்‌ : இதை ஏன்‌ 
முதலிலேயே என்னிடம்‌ சொல்லவில்லை? இதை எதீர்பார்த்திராத 
அதிகாரிகள்‌ என்ன பதில்‌ சொல்வது எனத்‌ தெரியாமல்‌ ஒருவரை 
ஒருவர்‌ பார்த்தபடி அமைதீயாக நீன்றிருந்தார்கள்‌. எவ்வளவு 
முக்கியமான விஷயம்‌ இது என்றார்‌ கலாம்‌. அது இது தான்‌. முன்னாள்‌ 
இராணுவத்‌ தளபதி ஃபீல்ட்‌ மார்ஷல்‌ மானேக்ஷா உடல்நலம்‌ 
சரியில்லாமல்‌ குன்னூரில்‌ உள்ள ராணுவ மருத்துவமனையில்‌ 
சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம்‌. யார்‌ இந்த மானேக்ஷா 
எனக்‌ கேட்பவர்களுக்கு... 1971 இல்‌ இந்தீரா காந்தி ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
இந்தியாவுக்கும்‌ பாகிஸ்தானுக்கும்‌ இடையே நடந்த போரில்‌ வெறும்‌ 13 
நாட்களில்‌ பாகிஸ்தானைத்‌ தோற்கடித்துச்‌ சரணடைய வைத்த 
மாபெரும்‌ சாதனையைச்‌ செய்த ராணுவ தளபதிதான்‌ இந்த ஃபீல்ட்‌ 
மார்ஷல்‌ மானெக்ஷா. பல ஆண்டுக்‌ காலமாக இந்திய ராணுவத்தில்‌ 
சேவைகள்‌ பல செய்து விருதுகள்‌ பல பெற்ற பெருமைக்குரியவர்‌. அவர்‌ 
குன்னூர்‌ ராணுவ மருத்துவமனையில்‌ சிகிச்சைக்காக 
அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்‌ என்ற செய்தியைக்‌ கேள்விப்பட்டதும்தான்‌ 
பதட்டமாகிப்‌ போனார்‌ கலாம்‌. இப்போதே நான்‌ அந்த 
மருத்துவமனைக்குச்‌ சென்று உடனடியாக மானெக்ஷாவைப்‌ 
பார்த்தாக வேண்டும்‌. அதற்குப்‌ பின்‌ நமது மற்ற நிகம்ச்சிகளை 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


இ இ ௮ 


ஆடிப்‌ போனார்கள்‌ அதிகாரிகள்‌. ஏனெனில்‌ ஒரு ஜனாதிபதியின்‌ 
பயணத்‌ திட்டத்தை அவ்வளவு சுலபமாக நினைத்தபடி எல்லாம்‌ மாற்றி 
விட முடியாது. ஆனால்‌ இதை எப்படி அப்துல்‌ கலாமிடம்‌ எடுத்துச்‌ 
சொல்வது? இதற்குள்‌ பொறுமை இழந்த அப்துல்கலாம்‌, தனது 
வாகனத்தைத்‌ தன்‌ அருகில்‌ வரும்படி சைகை செய்ய வேறு வழியின்றி 
அப்துல்‌ கலாம்‌ விரூப்பப்படியே அவரை அழைத்துக்‌ கொண்டு 
மருத்துவமனையை நோக்கி விரைந்தார்கள்‌ அதீகாரிகள்‌. 


மருத்துவமனைக்குள்‌ பரபரப்பாக அப்துல்‌ கலாம்‌ நுழைவதைப்‌ 
பார்த்ததும்‌ படுக்கையில்‌ படூத்திருந்த மானெக்ஷா திகைத்துப்‌ 
போனார்‌. தன்னைப்‌ பார்ப்பதற்காகவே இந்திய ஜனாதிபதி அங்கு 
வந்திருக்கிறார்‌ என்பது தெரிந்ததும்‌ நெஞ்சம்‌ நெகிழ்ந்து போனார்‌. 
இதை அவர்‌ கொஞ்சம்‌ கூட எதிர்‌ பார்க்கவில்லை. எப்படி 
இருக்கிறீர்கள்‌? அன்பான புன்சிரிப்போடூ கேட்ட அப்துல்‌ கலாம்‌, 
ஆதரவோடு மானக்‌ ஷாவின்‌ அருகில்‌ வந்து அவர்‌ கரங்களைப்‌ 
பற்றிக்‌ கொண்டார்‌. சுமார்‌ பதினைந்து நீமிடங்கள்‌ இருவரும்‌ மனம்‌ 
விட்டுப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 

மகிழ்ச்சி பொங்கி வழியும்‌ முகத்துடன்‌ மானெக்ஷா சொன்னார்‌; 
இவ்வளவு தூரம்‌ சிரமம்‌ எடுத்து என்னைப்‌ பார்க்க வந்ததற்கு மிக்க 
நன்றி. அது என்னுடைய கடமை. சரி உடல்‌ நலனை நன்கு கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. நான்‌ போய்‌ வருகிறேன்‌. புறப்படத்‌ தயாரானார்‌ 
அப்துல்‌ கலாம்‌. அதற்கு முன்‌ ஒரு முக்கியமான கேள்வி. திடீரென, 
கலாம்‌ இப்படிக்‌ கேட்டவுடன்‌ என்ன என்பது போல்‌ நீமிர்ந்து அவர்‌ 
முகத்தைப்‌ பார்த்தார்‌ மானெக்ஷா. உங்களுக்கு இங்கு வழங்கப்படும்‌ 
வசதிகள்‌ எல்லாம்‌ சவுகரியமாக இருக்கிறதா? ஒரு வேளை ஏதாவது 
மனக்‌ குறைகள்‌ இருந்தால்‌ என்னிடம்‌ சொல்லுங்கள்‌. நான்‌ அதை 
உடனே சரி செய்து தரச்‌ சொல்கிறேன்‌. அப்துல்‌ கலாம்‌ இப்படிக்‌ 
கேட்டவுடன்‌ மானெக்ஷா முகம்‌ கொஞ்சம்‌ மாறியது. 

அதைப்‌ புரிந்து கொண்ட கலாம்‌, சொல்லுங்கள்‌ உங்களுக்கு ஏதோ 
ஒரு மிகப்‌ பெரும்‌ மனக்குறை இருப்பதை உங்கள்‌ முகம்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகிறது. எதுவாக இருந்தாலும்‌ தயவு செய்து அதை என்னிடம்‌ 
சொல்லுங்கள்‌. மானெக்ஷா கண்கள்‌ கலங்க அப்துல்‌ கலாம்‌ 


3 திருமுல்லை 


முகத்தையே உற்றுப்‌ பார்த்தார்‌. அதன்பின்‌ குரல்‌ தழுதழுக்க இப்படிச்‌ 
எசான்னார்‌:. வேறொன்றுமில்லை. நான்‌ எனது உயிரை விட 
அதிகமாக நேசிக்கும்‌ இந்த நாட்டின்‌ மிக உயர்ந்த பதவியில்‌ இருக்கும்‌ 
ஜனாதிபதியாகிய நீங்கள்‌ என்னைச்‌ சந்திக்க இங்கே வந்திருக்கிறீர்கள்‌. 
ஆனால்‌ இந்த நேரத்தில்‌ கம்பீரமாக எழுந்து நீன்று உங்களுக்கு 
சல்யூட்‌ செய்ய வேண்டிய நான்‌, அப்படிச்‌ செய்ய முடியாத நிலையில்‌ 
இப்படி இங்கு படுத்திருக்கீறேனே. இது ஒன்று தான்‌ எனக்கு இருக்கும்‌ 
ஓரே ஒரு மனக்குறை! இப்படிச்‌ சொல்லிவிட்ட வழியும்‌ கண்ணீரைத்‌ 
துடைக்கக்‌ கூடத்‌ தோன்றாமல்‌ படுத்திருந்தார்‌ மானெக்ஷா. 


அருகில்‌ வந்து அவர்‌ கைகளை ஆதரவோடு பற்றிக்‌ கொண்டார்‌ 
அப்துல்‌ கலாம்‌. ஆனால்‌ கண்களும்‌ கூட அவரையும்‌ அறியாமல்‌ 
கண்ணீரால்‌ நிரம்பியிருந்தது. இவருர்‌ கண்களில்‌ இருந்தும்‌ வழிந்த 
அந்தக்‌ கண்ணீர்‌ இந்தியத்‌ தாயின்‌ பாதங்களை நனைத்தது. 

மேலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சி எனக்கு இணைய வழியில்‌ நண்பர்‌ 
ஒருவரால்‌ பகிரப்பட்ட செய்தி. இந்த நீகழ்ச்சியில்‌ சம்பந்தப்பட்ட 
இருவரும்‌ - அண்மைக்‌ காலத்தில்‌ வாழ்ந்தார்கள்‌. நம்மில்‌ 
பெரும்பாலானவர்கள்‌ பார்த்திருக்கலாம்‌, அறிந்திருக்கலாம்‌. 
கேட்டிருக்கலாம்‌. இத்தகைய உன்னதமான மேன்மை பொருந்திய 
தலைவர்களைக்‌ கண்டது நம்‌ நாடு. இவர்களுடைய தேசப்பற்று 
நேர்மை, நாணயம்‌ பிறருக்கு மரியாதை செலுத்தும்‌ பண்பு யாவரையும்‌ 
மதிக்கின்ற பேருள்ளம்‌ அனைத்தும்‌ நாம்‌ அனைவரும்‌ பெறவேண்டிய 
நற்பண்புகள்‌, எபாக்கிஷங்கள்‌, இப்படிப்பட்ட மேன்மையான 
உண்மையான நிகழ்ச்சிகளை நம்முடைய நண்பர்களுக்கு, 
மாணவர்களுக்கு எடுத்துக்‌ கூறி அவர்களை நல்ல முறையிலே 
பண்புள்ள மனிதனாக ஒரு அப்துல்கலாமாக, மாணக்ஷாவாக 
அவர்கள்‌ உயர நீங்கள்‌ அனைவரும்‌ உதவ வேண்டும்‌. நம்‌ நாடு 
பண்பாளர்கள்‌ நீறைந்த புண்ணிய நாடாக வளரவேண்டும்‌. 
வல்லமையோடும்‌, நல்லவைகள்‌ இணைந்த நாடாக வளர வேண்டும்‌. 
முயற்சி செய்வோமாக. 

ஆசீர்வாதங்கள்‌. 


4 திருரூல்லை 


கம்பராமாயணம்‌ (தொடர்ச்சி 
சூர்ப்பனகை 


(சீர்வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌) 


தாண்டகவனத்தீற்கு மூவரும்‌ சென்று இலக்குவனால்‌ பர்ணசாலை 
கட்டப்பெற்று நிம்மதியாக வசிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. இலக்குவனின்‌ 
கைநேர்த்தியால்‌ கட்டப்பெற்ற பர்ணசாலை பேரழகு. கண்தீர்ஷ்டியை 
ஈர்த்ததாலோ இல்லை இராவணனுடைய வீழ்ச்சியை துரிதப்படூத்த 
வேண்டும்‌ என்ற இறைவனின்‌ விருப்பத்தாலோ இராவணன்‌ தங்கை 
சூர்ப்பனகை இராமன்‌ அழகிலே மயங்கி அவரை எப்படியேனும்‌ தாம்‌ 
அடைந்தே தீரவேண்டும்‌ என்ற மூர்க்கத்தனமான காமவெறியால்‌ 
பர்ணசாலையை வந்தடைந்தாள்‌. 

சூர்ப்பனகை அறிமுகப்படுத்துகிற பொழுது கவிச்சக்கரவர்த்தீ 
அரக்கர்‌ குலத்தின்‌ அழிவிற்கு முதற்காரணமாக இருப்பவள்‌ என்று 
அறிமுகப்படுத்துகிறார்‌. 

நீலமாமணிநீறநீருகர்‌ வேந்தனை 

மூலதாசம்‌ பெற்முழக்கும்‌ மொய்ம்பினாள்‌ என்கீறார்‌ 
இராமனின்‌ பேரழகில்‌ தன்னை இழந்துதன்‌ சுயரூபத்தோடூ இராமன்‌ 
தன்னைக்‌ கண்டால்‌ நிச்சயமாக தன்னை ஏற்றுக்‌ கொள்ளமாட்டான்‌ 
என்று கருதீத்‌ தன்னைக்‌ கந்தர்வ மங்கையாக வேடம்‌ பூண்டாள்‌. 
அவள்‌ வருகையை அவள்‌ நடை அழகை, கம்பர்‌ கீழ்க்கண்ட இரண்டூ 
பாடல்களில்‌ தெளிவாக வர்ணிக்கிறார்‌. 

பஞ்சிஒஸிர்‌ விஞ்சுகுளிர்‌ பல்லவம்‌ அனுங்கச்‌ 

செஞ்செனவிய கஞ்சம்நிகர்‌ கிறடிகள்‌ ஆகி, 

அம்சசொல்‌இள மஞ்ஞைஎன, அன்னம்‌ என, மின்னும்‌ 

வஞ்சி என, நஞ்சம்‌ என, வஞ்சமகள்‌ வந்தாள்‌ 

கானில்‌ உயர்‌ கற்பகம்‌ உயிர்த்தகதிர்‌ வல்லி, 

ீமணிநனி பெற்று, விளைகாமம்‌ நிறைவாசத்‌ 

தேனின்‌ மொழி உற்ட]ி, இனிய செவ்விநனி பெற்ணா ஓர்‌ 

மானின்‌ விழி பெற்று, மயில்‌ வந்தகு) என வந்தாள்‌ 


5 திருலஸநல்லை 


இராமரிடம்‌ தன்னைக்‌ குபேரனுடைய தங்கை, மூவுலகையாளும்‌ 
இராவணேஸ்வரன்‌ தங்கை என்று அறிமுகப்படுத்திக்‌ கொண்டு 
இராமர்‌ தன்னை மணந்து கொள்ள வேண்டும்‌ என்று தன்‌ 
விருப்பத்தைத்‌ தெரிவிக்கிறாள்‌. I 

அரக்கர்‌ குலமங்கை எனக்‌ கூறும்‌ கர்ப்பனகையின்‌ பேரழகு 
இராமனுக்கு ஐயத்தை ஏற்படுத்தி, ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்ற 
கருத்தை மனதில்‌ ஏற்படுத்தி இருந்தாலும்‌ தன்னுடைய வீரத்தின்‌ 
மேலும்‌ ஏகப்பத்தினி விரதனாகிய நன்னடத்தை பாலும்‌ கொண்ட அதீத 
நம்பிக்கையால்‌ சற்றே கர்ப்பனகையுடன்‌ விளையாட விரும்புகிறார்‌. 


முப்பெரும்‌ கடவுளருக்கும்‌ மிகவும்‌ நெருங்கிய நண்பரான குபேரன்‌ 
தங்கை மூவுலகாளும்‌ இராவணேஸ்வரன்‌ தங்கையாகிய உன்னை 
அவர்கள்‌ சம்மதமின்றி நான்‌ ஏற்றுக்‌ கொள்ள இயலாது. நான்‌ 
உன்னை மணக்க ஆசைப்பட்டாலும்‌ அவர்கள்‌ விரோதத்தைச்‌ 
சம்பாதித்துக்‌ கொள்ள முடியாது என்றார்‌. 

எனவே தயவு செய்து இங்கிருந்து சென்றுவிடு என்கிறார்‌. 
சூர்ப்பனகை அவர்கள்‌ சம்மதம்‌ தேவையில்லை; நாம்‌ காந்தர்வ 
முறையிலே மணம்‌. செய்து கொண்டு இன்பமாக வாழலாம்‌ என்று 
நெருங்கி வந்தாள்‌. இதனைக்‌ கேட்ட இராமர்‌ சிரிப்பை அடக்க 
முடியாமல்‌ குபீறெனச்‌ சிரித்தார்‌. இந்தப்‌ பலத்தசிரிப்பின்‌ ஒலி கேட்டுப்‌ 
பர்ணசாலையின்‌ உள்ளிருந்து சீதாபிராட்டி வளியே தோன்றி 
இராமரைப்‌ பர்ணசாலைக்குள்‌ அழைத்துச்‌ சென்றுவிட்டார்‌. 

சீதாபிராட்டியின்‌ பேரெழில்‌ தோற்றத்தைத்‌ கண்ட சூர்ப்பனகை 
இப்பேர்ப்பட்ட பேரெழில்‌ மனைவியைக்‌ கொண்டவன்‌ தன்னை 
ஏறெடுத்தும்‌ பார்க்க மாட்டான்‌ என்று தெரிந்து இவளை எப்படியாவது 
இராமனிடம்‌ இருந்து பிரித்துவிட்டால்‌ தான்‌ தன்‌ ஆசை நிறைவேறும்‌ 
என்று சீதாபிராட்டியைக்‌ கவர்ந்து செல்ல முயன்றாள்‌. அப்‌எபாமுது 
சூர்ப்பனகையை இராமர்‌ விலக்கித்‌ துரத்த, காமஎவறிஎகாண்ட 
சூர்ப்பனகை சீதாபிராட்டியைத்‌ தகாத வார்த்தைகளில்‌ திட்டி, 
சீதாபிராட்டியைக்‌ கவர முயன்றாள்‌. அப்வபாழுது பர்ணசாலைக்‌ 
காவலில்‌ இருந்த லெட்சுமணன்‌ இந்த அவலக்‌ காட்சியைக்‌ காணப்‌ 
பொறுக்காமல்‌ சூர்ப்பனகையின்‌ ஒருபக்க மார்பகத்தையும்‌ 
மூக்கையும்‌ வெட்டித்‌ துரத்திவிட்டான்‌. 


6 திருஷல்லை 


உடனே தன்‌ அவலநிலை எண்ணித்‌ தன்‌ அண்ணன்‌ இராவணனை 
மனதில்‌ எண்ணி 

உரன்‌ தெறிந்து விழ என்னை உதைத்து ௨ ௬.ட்டீ மூக்கு அறிந்த 

நரன்‌ இருந்கு] தோள்பார்க்க, நான்‌ கிடந்து பும்புவதோ! 

கரன்தஇருந்த வனம்‌ அன்றோ! இவை படவும்‌ கடவேனோ! 

அரன்‌ இருந்த மலைஎடுத்த அண்ணாவோ! அண்ணாவோ! 
என்று அரற்றினாள்‌. 
பின்னர்‌ மீண்டும்‌ இராமனிடம்‌ தன்னை ஏற்றுக்‌ கொள்ளும்படி 
புலம்பினாள்‌. இராமர்‌ சகர்ப்பனகையைத்‌ திரும்பியும்‌ பாராமல்‌ 
இருந்தார்‌: அதன்பின்‌ காடு நோக்கிச்‌ சென்று தன்னுடைய மற்றைய 
சகோதரர்களான, கரண்‌, தூடணன்‌ ஆகியோரிடம்‌ புகார்‌ செய்து 
இராமர்‌ என்கிற நரனை அழித்து எனக்கு நீதி செய்வீர்‌ என்று வேண்ட, 
அவர்களும்‌ இராமலட்சுமணரோடுூ போரிட்டுத்‌ தோற்று மாண்டனர்‌. 


இலக்குவனால்‌ தன்‌ உடல்‌ உறுப்புக்கள்‌ சிதிலமடைந்து அவலம்‌ 
அடைந்த நிலையிலும்‌ சூர்ப்பனகையால்‌ ஆசையைத்‌ துறக்க 
முடியவில்லை. மீண்டும்‌ இராமனை நெருங்கி மூக்கின்‌ நீளம்‌ 
குறைவதால்‌ மாதர்‌ எழில்‌ குறைவதில்லை இந்தக்‌ குறைகளை மறந்து 
என்னை நீ ஏற்றுக்‌ கொண்டால்‌ நான்‌ சொர்க்கத்தை அடைந்தவள்‌ 
ஆவேன்‌ என்றாள்‌. பலவாறு வேண்டி வரிந்து கேட்ட பின்‌ இராமன்‌ 
தன்னை ஏற்கவில்லை என்பதைத்‌ திண்ணமாக அறிந்தாள்‌. உடன்‌ 
அவளுடைய காமவெறி மாறி அரக்கர்களின்‌ அனைத்துத்‌ தீய 
குணங்களும்‌ அடையப்‌ பெற்றாள்‌. பொறாமை, கடூங்கோபம்‌, 
பழிவாங்கும்‌ வன்மம்‌ அனைத்தும்‌ அடைந்தாள்‌. மூவுலகை ஆளும்‌ 
இராவணேஸ்வரன்‌ தங்கையான எனக்கு இப்படி ஒரு அவலநீலை 
வரலாமா? அதுவும்‌ சாதாரண மனிதப்‌ பிறவி எடுத்த ஒரு அற்பனால்‌ 
நிகழலாமா? அவன்‌ இன்னும்‌ உயிரோடூ இருப்பதா. அரக்கர்‌ 
குலத்திற்கே அது அவமானம்‌ அல்லவா. இராவணேஸ்வரன்‌ ஆட்சியில்‌ 
இது நடக்கலாமா? என்று புலம்பி. இராமனை விலகிக்‌ காடு சென்றாள்‌. 

அரக்கர்‌ குலத்‌ தலைமை வீரர்களான தீரிசிரன்‌, தூடணன்‌, கரண்‌ 
என்ற வீரர்களிடம்‌ இராவணனுக்காகச்‌ சீதை எனும்‌ மானுடப்‌ 
பேரழகியைக்‌ கவர்ந்து செல்லச்‌ சென்று இந்த அவலத்தை 
அடைந்தேன்‌, இரண்டு மானுடர்கள்‌ என்‌ அங்கத்தைச்‌ சூறையாட 
நீங்கள்‌ எல்லாம்‌ பார்த்து இருக்கக்கூடுமா? என்று புலம்பி அழுதாள்‌. 


7 திருரல்லை 


திரிசிரன்‌ எனும்‌ அரக்கர்‌ தலைவன்‌ முதலில்‌ இராம, இலக்குவரோடூ 
போரிட்டு மடிந்தான்‌ அடுத்து தூடணன்‌ எனும்‌ போராளி கர்ஜனையோடு 
தோன்றிப்‌ போரிட்டூ மடிந்தான்‌. இங்ஙனம்‌ இருவரும்‌ மடிந்து சாகக்‌ 
கண்டூ கரண்‌ எனும்‌ வீர இராட்சசன்‌ அரக்கர்‌ கூட்டம்‌ வடித்த இரத்தச்‌ 
எசங்கடலின்‌ இடையே கருமலையெனத்‌ தோன்றித்‌ தன்‌ அரக்கர்‌ 
கூட்டத்தோடு இராம. இலக்குவரோடூ போரிட்டான்‌; இறுதியில்‌ இறந்து 
மண்ணில்‌ வீழ்ந்தான்‌. 

இவர்கள்‌ சாவினைக்‌ கண்ட பின்னர்‌ தன்‌ அண்ணன்‌ 
இராவணேஸ்வரன்‌ வீற்றிருந்த கொலு மண்டபத்தீற்குச்‌ சென்றாள்‌ 
சூர்ப்பனகை. 


அங்கே பல்லியங்கள்‌ முழங்க ரம்பை ஊர்வசி போன்ற தேவ 
மாதர்கள்‌ நடனமாட, கங்கை, யமுனை போன்ற தேவகுல மாதர்கள்‌ 
கவரி வீசி நடனமாட ஆனந்தமாக மகீழ்ந்து கொண்டிருந்த 
இராவணன்‌ எதிரே கருமலையில்‌ தோன்றும்‌ செவ்வருவியாக 
இராட்சத உடம்பில்‌ இரத்தம்‌ பெருக்கு எடூத்து ஓடத்‌ தோன்றித்‌ தன்‌ 
அவலத்தைக்‌ கூறத்‌ தொடங்கினாள்‌. 
த த தொடரும்‌...) 

மடாலய நிகழ்வுகள்‌ 

23.10.2021 அன்று இலக்கியப்‌ பூங்கா நிகழ்வில்‌ முனைவர்‌ வ.மீனாட்சி 

சிலப்பதிகாரம்‌ - வஞ்சிக்‌ காண்டம்‌ - காட்சிக்‌ காதை பற்றி உரையாற்றினார்‌. 


13.11.2021 அன்று முற்பகல்‌ குழந்தைகள்‌ தினவிழா சிறப்பாகக்‌ 
கொண்டாடப்‌ பெற்றது. சீர்வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 
தலைமை ஏற்று ஆசியுரை வழங்கினார்‌. தமிழ்ச்‌ செம்மல்‌ முனைவர்‌ 
சே. குமரப்பன்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. அப்துல்‌ கலாம்‌ அவர்களின்‌ வாழ்க்கை 
நிகழ்ச்சிகளைக்‌ கூறிக்‌ குழந்தைகள்‌ அவர்‌ வழியைப்‌ பின்பற்றி உயர 
வேண்டும்‌ என்றார்‌. தொடர்ந்து தமிழ்ச்‌ செம்மல்‌ முனைவர்‌ தேவி நாச்சியப்பன்‌ 
குழந்தைகள்‌ தினவிழாவின்‌ சிறப்பினைப்‌ பண்டித சவகர்லால்‌ நேருவின்‌ 
வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌ வழியாகச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. குழந்தைக்‌ கவிஞர்‌ அழ. 
வள்ளியப்பா அவர்கள்‌ எழுதிய குழந்தைப்‌ பாடல்களையும்‌ பாழக்‌ 
குழந்தைகளை உற்சாகப்‌ படுத்தினார்‌. விழாவில்‌ கோவிலூர்‌ சனாதன தர்ம 
உலகப்‌ பல்கலைக்‌ கழக அறநிலைக்‌ கல்வி நிறுவனங்களைச்‌ சார்ந்த 
முதல்வர்கள்‌ பேராசிரியர்கள்‌, ஆசிரியர்கள்‌, பள்ளி மாணவச்‌ செல்வங்கள்‌, 
பணியாளர்கள்‌ கலந்து கொண்டு சிறப்பித்தனர்‌. 


8 திருஷல்லை 


ஓம்‌ நமோ நாராயணரா! 108 திவ்யதேசங்கள்‌ 
14. திருநறையூர்‌ என்னும்‌ நாச்சியார்‌ கோவில்‌ 
(அழ.எமய்யம்மை) 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா.மீனவன்‌ அவர்களின்‌ பேத்தி 

108 திவ்ய தேசங்களுள்‌ பதினான்காவது தீவ்ய தேசம்‌, 
திருநறையூர்‌ என்னும்‌ நாச்சியார்‌ கோவில்‌. சோழ நாட்டுத்‌ 
திருப்பதிகளுள்‌, இது பதினான்காவது திருத்தலமாகும்‌. இத்தலம்‌ 
கும்பகோணத்தில்‌ இருந்து திருவாரூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 9 கி.மீ 
தொலைவில்‌ உள்ளது. 

நறை என்றால்‌ தேன்‌. இலக்குமிதேவிக்கு இத்தலம்‌, தேன்போல்‌ 
இனிக்கும்‌ தலமாதலால்‌ இத்தலத்திற்குத்‌ திருநறையூர்‌ என்ற 
பெயராயிற்று. 

இத்தலம்‌ உள்ள பகுதி கிருஷ்ணாரண்யம்‌ என்று வழங்கப்படுகிறது. 
கீருஷ்ணாரண்யம்‌ என்னும்‌ இந்தக்‌ கிருஷ்ணன்‌ காடூ, திருநறையூரில்‌ 
ஆரம்பித்து, திருச்சேறை, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம்‌ 
வரை சென்று திருக்கண்ணங்குடியில்‌ மூடிகின்றது. 

மேதாவி என்னும்‌ முனிவர்‌, திருமகளே தனக்கு மகளாக 
வரவேண்டும்‌ என்று மணிமுத்தா நதிக்கரையில்‌ கடுந்தவம்‌ புரிந்தார்‌. 
இவரின்‌ தவத்தை மெச்சிய திருமகள்‌, ஒரு பங்குனி மாதம்‌ 
வெள்ளிக்கிழமை உத்திர நன்னாளில்‌, அவ்வாற்றங்கரையில்‌ உள்ள 
வஞ்சுள மரத்தின்‌ கீழ்‌ அவதரித்தாள்‌. முனிவர்‌ தன்‌ தவவலிமையால்‌, 
அக்குழந்தை நீளாதேவிதான்‌ என உணர்ந்து. வஞ்சுளவல்லி எனப்‌ 
பெயரிட்டூ வளர்த்து வந்தார்‌. 

எம்பெருமான்‌, தேவியைச்‌ சேரும்‌ தருணம்‌ வந்தவுடன்‌, பூவுலகீற்கு 
எழுந்தருளினார்‌. தனது வ்யூக நிலையில்‌, அதாவது சங்கர்ஷணன்‌, 
பிரத்யுமணன்‌, அனிருத்தன்‌, புருஷோத்தமன்‌, வாசுதேவன்‌ என்னும்‌ 
ஐந்து நிலைகளில்‌, தேவிக்குச்‌ சகலசக்தியும்‌ அளித்து ஸ்ரீனிவாசன்‌ 
என்னும்‌ திருநாமத்தோடு, தேவியைத்‌ திருமணக்கோலத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. 

வ்யூக ரூபத்துடன்‌ எம்பெருமான்‌ இத்தலத்தில்‌ எழுந்தருளியுள்ளது 
ஒரு தனிச்சிறப்பாகும்‌. 


9 திருஷநல்லை 


மூலவர்‌ : சுகந்தவனநாதன்‌ என்னும்‌ ஸ்ரீனிவாசப்‌ பெருமாள்‌ 
உற்சவர்‌ : இடர்கடூத்த திருவாளன்‌ 
தாயார்‌ : நம்பிக்கை நாச்சியார்‌ என்னும்‌ வஞ்சுளவல்லி 
விமானம்‌ : ஸ்ரீனிவாச விமானம்‌, ஹேம விமானம்‌ 
விருட்சம்‌ : வகுள மரம்‌ 
தீர்த்தம்‌ : மணிமுத்தா புஷ்கரணி, ஸங்கர்ஷன தீர்த்தம்‌, பிரத்யுமன 
தீர்த்தம்‌, அனிருத்தன்‌ தீர்த்தம்‌, ஸாம்ப தீர்த்தம்‌ 
கோலம்‌ : தீருமணக்கோலத்தீல்‌ நீன்ற திருக்கோலம்‌ 

திருமகளை மணம்புரிந்த கோலத்தில்‌, வலது கையில்‌ சக்கரமும்‌, 
இடது கையில்‌ சங்கும்‌ ஏந்தி, சற்றே முன்புறம்‌ வருவது போல்‌ ஒரு 
தோரணை காட்டி, பஞ்ச சமஸ்காரம்‌ என்னும்‌ ஸ்ரீவைஷ்ணவ முத்திரை 
செய்ய முற்படுதல்‌ போல்‌ எம்பெருமான்‌ இங்கு எழுந்தருளி இருக்கும்‌ 
காட்சி கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. ஏழுமலைகளைக்‌ கடந்து சென்று 
திருப்பதிப்‌ பெருமாளைச்‌ சேவிக்க வேண்டும்‌. அதுபோல இத்தலத்துப்‌ 
பெருமாளை ஏழுநிலை கடந்து சேவிக்க வேண்டும்‌. இவரை ஒருமுறை 
தரிசனம்‌ செய்தாலே, தீருப்பதீப்‌ பெருமாளைப்‌ பதினாறு முறை 
தரிசனம்‌ செய்வதற்குச்‌ சமமாகும்‌. 


வஞ்சுளவல்லியைப்‌ பெண்‌ கேட்க வந்த மகாவிஷ்ணுவிடம்‌, 
தாங்கள்‌ அவள்‌ சொல்‌ கேட்டூத்தான்‌ நடக்க வேண்டும்‌. அவளே 
பிரதானமாக இருக்க வேண்டும்‌ என மேதாவி முனிவர்‌ நிபந்தனை 
விதித்தார்‌. எனவே, இத்தலம்‌ தாயார்‌ பெயரில்‌ நாச்சியார்‌ கோயில்‌ 
என்ற பெயரைப்‌ பெற்றது. இத்தலத்தில்‌ தாயார்க்கென்று தனிச்சன்னதி 
இல்லை. தாயாரை மையப்படுத்திக்‌ கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. 
ஸ்ரீனிவாசப்‌ பெருமாளும்‌ வஞ்சுளவல்லித்‌ தாயாரும்‌ தம்பதி 
சமேதராய்த்‌ திருமணக்கோலத்தில்‌ நின்ற நிலையில்‌ அருள்‌ 
பாலிக்கின்றனர்‌. வஞ்சுளவல்லித்‌ தாயார்‌ சற்று முன்புறம்‌ நின்ற 
கோலத்தில்‌ உள்ளார்‌. நீன்ற கோலத்தில்‌ இருக்கும்‌ தாயாரைக்‌ 
காண்பது விசேஷமானது. தாயாருக்குத்‌ தான்‌ முதலில்‌ அபிஷேகம்‌ 
செய்யப்படுகின்றது. 


ஸ்ரீதேவிக்குப்‌ பெருமை திருவெள்ளறையில்‌; பூமாதேவிக்குப்‌ 
பெருமை  திருவில்லிபுத்தூரில்‌; நீளாதேவிக்குப்‌ பெருமை 


10 திருஷல்லை 


திருநறையூரில்‌. இத்தலங்களில்‌, திருவீதியுலாக்‌ காலங்களில்‌ தாயார்‌ 
முன்செல்ல, சுவாமி பின்‌செல்வார்‌. 


உற்சவத்‌ தாயார்‌ கையில்‌ கிளியை ஏந்தி, இடுப்பில்‌ 
சாவிக்‌ கொத்தை வைத்தபடி அருள்பாலிக்கின்றார்‌. இக்கோலம்‌, 
இவள்தான்‌ அனைத்தையும்‌ நீர்வாகம்‌ செய்கின்றாள்‌ என்பதை 
உணர்த்துகிறது. 

கருவறைக்கு மேலுள்ள விமானம்‌ கோபுரம்‌ வடிவில்‌ 
அமைந்திருப்பது இத்தலத்தின்‌ சிறப்பாகும்‌. இவ்வாறான அமைப்பு 
திருவல்லிக்கேணியிலும்‌ இத்தலத்திலும்‌ மட்டுமே காணப்படுகின்றது. 


கருடாழ்வார்‌ தனிச்சந்நதியோடூ சிறப்புற்றுத்‌ தீகழும்‌ தலம்‌ 
இத்தலமாகும்‌. இத்தலத்தில்‌ உள்ள கல்கருடன்‌ குறித்துச்‌ சொல்லா 
விட்டால்‌, இத்தலத்தின்‌ வரலாறு முமுமையுறாது. வேறு 
எந்தத்தலத்திலும்‌ கல்வாகனம்‌ கிடையாது. இவரே மூலவராகவும்‌ 
உற்சவராகவும்‌ உள்ளார்‌. ஒருசமயம்‌ ஒரு சிற்பி ஆகம விதீகளுக்கு 
உட்பட்டு ஒரு கருடனைச்‌ செதுக்கினார்‌. சிற்பம்‌ முடியும்‌ தறுவாயில்‌ 
கருடனுக்கு இரண்டு புறமும்‌ சிறகுகளைச்‌ செதுக்கி அதற்குப்‌ பிராணப்‌ 
பிரதிஷ்டை செய்தார்‌. கருடனோ உயிர்‌ பெற்று மேல்நோக்கீப்‌ பறந்தது. 
அச்சமுற்ற சிற்பி கையில்‌ இருந்தகல்‌ உளியைக்‌ கருடன்‌ மேல்‌ எறிய, 
மூக்கில்‌ அடிபட்ட கருடாழ்வார்‌ இந்நாச்சியார்‌ கோவிலில்‌ 
இறங்கிவிட்டார்‌. அதன்பின்‌ எம்பெருமான்‌ திருவருளால்‌ இத்தலத்தில்‌ 
சாளக்கிராம வடிவத்தில்‌, நீள்‌ சிறகுடனும்‌, நீள்‌ முடியுடனும்‌, நீண்டு 
வளர்ந்த திருமேனியுடனும்‌ உடலில்‌ 9 நாகங்களுடனும்‌ கம்பீரத்‌ 
தோற்றத்தில்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

மயூரசன்மன்‌ என்ற சிற்பி இக்கல்கருடனை வடிவமைத்ததாகச்‌ 
சொல்லப்படுகின்றது. அவர்‌ வடித்த இக்கல்கருடன்‌ காற்றைச்‌ 
சுவாசிப்பவர்‌. சிற்பக்கலை அதிசயங்களில்‌ ஒன்றாக விளங்குகின்றது 
இக்கல்கருடன்‌. திருநறையூரில்‌, எம்‌ பெருமானுக்குத்‌ திருமணத்தை 
நடத்திவைத்த பெரிய திருவடியான கருடனுக்கு, மூலவரின்‌ உயரமான 
ஆகிருதிக்கு ஏற்ற வடிவில்‌ ஒரு சிற்பம்‌ வடிக்க வேண்டும்‌ என்பது 
கோச்செங்கட்சோழனின்‌ விருப்பம்‌. இந்த ஆலயப்‌ பணிக்காகத்‌ 
தேவசேனாதிபதியாரின்‌ சிற்பக்‌ கூடத்தில்‌ பயின்ற மாணவனான 


11 திருஷல்லை 


மயூரசன்மன்‌ அழைத்து வரப்பட்டார்‌. அவர்‌, இவ்வாலயத்திற்குள்‌ 
நுழைந்ததும்‌, அவர்‌ கண்ணில்‌ பட்டவை, நீரோட்டமிக்க அடுக்குப்‌ 
பாறைகளே; நீரோட்டமிக்க பாறைகளைச்‌ சுவாசிக்கும்‌ பாறைகளாக 
மாற்றினார்‌. அப்பாறைகளைக்‌ கொண்டு கருடனுக்கு மண்டபம்‌ 
ஒன்றை அமைத்தார்‌. கருடர்‌ திருவீதி உலாவுக்கு, வெளிப்பிரகாரத்தில்‌ 
இறங்கும்‌ வழி நெடுகிலும்‌ அப்பாறைகளைக்‌ கொண்டு பாதை 
அமைக்குமாறு மன்னனிடம்‌ கூறினார்‌. கருட சிற்பத்தின்‌ நாசியில்‌ 
அப்பாதை வருமாறு அமைத்தார்‌. அதனால்‌, அவர்‌ சுவாசிக்கும்‌ 
கருடன்‌ ஆனார்‌. அவ்வாறு அமைத்ததால்‌, மண்டபத்திற்குள்‌ 
கருடனின்‌ எடை குறைவாகவே இருக்கும்‌. அதனால்‌, கருடன்‌ புறப்பாடு 
காணும்போது கருடனைத்‌ தூக்க நால்வரே போதும்‌. மண்டபத்தை 
விட்டுக்‌ கீழிறங்கினால்‌, தூக்குபவர்‌ எண்ணிக்கை இருமடங்காக 
வேண்டும்‌. அவ்வாறே மயூரசன்மனால்‌ கல்கருடச்‌ சிற்பம்‌ 
வடிவமைக்கப்பட்டது. 


மார்கழியிலும்‌, பங்குனியிலும்‌ நடக்கும்‌ கல்கருட சேவையின்‌ 
போது, பிரம்மாண்டமான அந்தக்‌ கல்கருடனை முதலில்‌ நால்வரும்‌, 
மண்பத்தை விட்டூ இறங்கியதும்‌ எண்மரும்‌, பின்‌ வெளிப்‌ பிரகாரத்திற்கு 
வரும்வரை இரண்டிரண்டூ மடங்காகக்‌ கூடி 128 பேர்‌ வரை தூக்கி 
வருவர்‌. ஆலயத்தை விட்டூ வெளிவந்ததும்‌, கல்கருடனின்‌ மேனியில்‌ 
மனிதர்களைப்‌ போல்‌ வியர்வை வழியத்‌ தொடங்குகிறது. பெருமாள்‌ 
கருட வாகனத்திலும்‌, தாயார்‌ அன்ன வாகனத்தீலும்‌ உலா வருவர்‌. 
கருடர்‌ அன்னத்தைக்‌ காட்டிலும்‌ வேகமாகப்‌ பறப்பவர்தான்‌. ஆனால்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌ கருடரின்‌ கனம்‌ கூடி விடுவதால்‌, இத்தலத்தில்‌ 
அன்னத்தில்‌ உலாவரும்‌ தாயாரை முந்த மாட்டார்‌. மேதாவி முனிவர்‌ 
வேண்டிக்‌ கொண்டபடி, தாயாருக்கு முன்னுரிமை அளித்து, 
தாயாருக்குப்‌ பின்தான்‌ வருவார்‌. அவ்வாறு தான்‌, கல்கருடனும்‌ 
வடிவமைக்கப்பட்டூள்ளார்‌. இவர்‌ உலா முடிந்து மீண்டும்‌ கருவறை 
நோக்கி வரும்‌ பொழுது, அதே எண்ணிக்கையில்‌ ஆட்கள்‌ குறைந்து 
பின்‌ கருவறையில்‌ வைக்கின்றனர்‌. 


இத்தலத்தில்‌, சனீஸ்வரபகவான்‌, மங்களச்சனியாக, தனது 
இரண்டு மனைவிகள்‌ மந்தாதேவி, ஜேஷ்டா தேவி இருவரோடும்‌, தனது 


12 திருஷல்லை 


புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும்‌ குளிகன்‌, ஆயுளை 
நீர்ணயிக்கும்‌ மாந்தி ஆகியோருடனும்‌ குடும்ப சமேதராய்‌ 
அருள்பாலிக்கிறார்‌. 

என்‌ அய்யா, காப்பியக்கவிஞர்‌, நற்றமிழ்நாவலர்‌ கவிஞர்‌ கோ. 
நா.மீனவனார்‌ திருநறையூர்‌ குறித்து எழுதிய ஐந்து பாடல்கள்‌ இதோ! 


1. கிளைகள்‌ உடைய மரங்களில்‌ அமரும்‌ குரங்குகளைக்‌ கூட்டி, 
அப்படையின்‌ உதவியோடு, செம்பவளம்‌ போன்ற வாயை உடைய 
சீதாதேவியை மீட்டவன்‌ காகுத்தனாகிய நம்‌ பரந்தாமன்‌. அவன்‌ 
புதிதாகப்‌ பூத்திருக்கும்‌ வஞ்சுள மலர்கள்‌ பரப்பும்‌ மணத்துடன்‌ வளமும்‌ 
நிறைந்திருக்கும்‌ திருநறையூரில்‌ வீற்றிருக்கீன்றான்‌. கோச்‌்செங்கண்‌ 
என்னும்‌ சோழமன்னன்‌ சிறந்த சிவபக்தன்‌. அவன்‌ மாற்றாரிடம்‌ 
தோற்று, நாட்டை இழந்து மறைந்து வாழ்ந்தான்‌. அப்போது 
மணிமுத்தா நதியில்‌ நீராடி, மூழ்கி எழுந்திருக்கையில்‌ தெய்வ 
வாளினைப்‌ பெற்றான்‌. அவ்வாள்கொண்டு எதீரிகளைச்‌ 
சின்னாபின்னமாக்கி, நாட்டை மீட்டு முடிகடி, வைணவ பக்தனாக 
மாறினான்‌. இப்பெருமானின்‌ முக்கிய பூஜைக்கு நீலம்‌ அளித்தான்‌. 
தங்கத்தால்‌ விமானம்‌ அளித்தான்‌. இவ்விதம்‌ சிவபிரானுக்கு 70 
திருக்கோயில்களை எழுப்பிய கோச்செங்கணான்‌ வைணவத்தில்‌ 
ஈடுபட்டு, இப்‌பருமானிடம்‌ பேரன்பு பூண்டு, அவன்‌ வந்துசேர்ந்த 
இக்கோவிலுக்கு நம்மையும்‌ சென்று சேரச்‌ சொல்லும்‌ முதல்‌ பாடல்‌ : 

கொம்பமரும்‌ குரங்குகளைக்‌ கூட்டியொரறு புடையாக்கி 

செம்பவள வாய்ச்சீதை கிறைமீட்ட காகுத்தன்‌ 

வம்பமலர்‌ மணம்பரப்பும்‌ வளம்நிறைந்த திருநறையூர்‌ 

செம்பியன்கோச்‌ செங்கணான்‌ செய்கோவில்‌ சேரு.மினே 

2. பிராட்டிக்கு உண்டான நம்பிக்கை நாச்சியார்‌ என்னும்‌ 
திருநாமத்துடன்‌ இத்தலத்தில்‌ தாயார்‌ அமர்ந்திருக்கிறார்‌. 

இத்தலம்‌ மாடக்கோவில்‌ அமைப்பில்‌ உள்ளது. கோபுர 
வாயிலிலிருந்து நோக்கினால்‌ இப்பெருமான்‌ ஒரு மாடத்தின்‌ மேல்‌ 
பொலிந்து நிற்பது போன்று தெரியும்‌. இக்கருவறையின்‌ அமைப்பும்‌, 
அதில்‌ பெருமாள்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தோற்றமும்‌ ஒரு சிறிய 
வடிவமைக்கப்பட்ட மலைமேல்‌ எழுந்தருளியிருப்பது போல்‌ தோன்றும்‌. 


13 திருஷல்லை 


இத்தலம்‌ நாள்தோறும்‌ பிரம்மனால்‌ பூஜிக்கப்படும்‌ தலமாகும்‌. பிரம்மா 
பெருமாளுக்கு வலப்பக்கம்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 

திருமங்கையாழ்வார்‌ நீலன்‌ என்ற பெயரில்‌ சோழமன்னனின்‌ 
படைத்தளபதியாக இருந்தார்‌. அப்போது திருவவள்ளக்குளத்தில்‌ 
குமுதமலர்‌ கொய்ய வந்த தேவமகள்‌, நேரம்‌ கடந்துவிட்டபடியால்‌, 
விண்ணுக்குச்‌ எசல்ல முடியாது பூவுலகில்‌ குமுதவல்லி என்னும்‌ 
பெயருடன்‌ வாழ்ந்து வந்தாள்‌. நீலன்‌ குமுதவல்லியைப்‌ பெண்‌ கேட்டு 
வந்தார்‌. 

வைணவ இலட்சிணைகளைத்‌ தாங்கியுள்ள ஒருவருக்குத்‌ தான்‌ 
நான்‌ மாலையிடூவேன்‌ என்று குமுதவல்லி கூறிவிட, நீலன்‌ 
திருநறையூரானிடம்‌ வந்து சரணடைந்தார்‌. வைணவ லட்சணமான 
பஞ்ச சமஸ்காரங்களை இப்பெருமாளே தீருமங்கைக்குச்‌ 
செய்வித்தார்‌. 
பஞ்ச சமஸ்காரங்கள்‌ யாதெனில்‌, 

1. திருமண்களை இட்டுக்‌ கொள்ளும்‌ 12 இடங்கள்‌ மற்றும்‌ 
அப்பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்தீரங்களைத்‌ தெரிந்து கொள்ளல்‌. 

2. வைணவன்‌, அதாவது விஷ்ணுவிற்கு அடியவன்‌ ஆகும்‌ 
பொழுது, அப்பெருமானின்‌ தீருநாமங்களையோ அல்லது 
அவனடியார்களின்‌ பெயர்களையோ வைத்துக்‌ கொள்ளல்‌, அதனால்‌ 
நீலன்‌ திருமங்கை ஆனார்‌. 

3. வலது புஜத்தில்‌ சக்கரத்தையும்‌, இடது புஜத்தில்‌ சங்கையும்‌ 
இட்டுக்‌ கொள்ளல்‌. அதனால்‌ தான்‌ தீருமங்கைக்குச்‌ சக்கரமும்‌ சங்கும்‌ 
இடுவதற்காக, இத்தலத்திலுள்ள பெருமாள்‌ சற்றே முன்புறம்‌ வந்து 
பஞ்ச சமஸ்காரம்‌ செய்ய முற்படூதல்‌ போல்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 
எம்பெருமான்‌ இடக்கையில்‌ இருக்கும்‌ சங்கும்‌ சற்றே திரும்பியது போல்‌ 
இருக்கும்‌. 

4. தினந்தோறும்‌ பெருமாளுக்குத்‌ திருவாராதனம்‌ செய்தல்‌, 
அதாவது நைவேத்தியம்‌ செய்தல்‌. 

5. திருமந்திரம்‌ என்னும்‌ ஓம்‌ நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 
உச்சரிக்கும்‌ முறையைத்‌ தெரிந்து கொள்ளல்‌ 
அவ்விதமே தமக்கு வைணவ இலட்சிணையைப்‌ பொறித்து உபதேசம்‌ 


14 திருஷல்லை 


செய்த இந்த ஆச்சார்யனை, எம்‌பருமானை நம்பி என்றழைத்தார்‌ 
திருமங்கை. நம்பி என்றால்‌ பூரணர்‌. அதாவது நற்குணங்களால்‌ 
நிறைந்தவர்‌. நம்பியில்‌ புகழ்‌ பெற்றவர்கள்‌ திருக்குறுங்குடி நம்பி 
மற்றும்‌ திருநறையூர்‌ நம்பி ஆவர்‌. 

பஞ்ச சமஸ்காரம்‌ செய்த பின்‌, மீண்டும்‌ குமுதவல்லியைப்‌ பெண்‌ 
கேட்டூ வந்த போது, ஒரு வருட காலத்திற்கு, தினந்தோறும்‌ ஆயிரம்‌ 
ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அமுது படைத்து, ததியாராதனம்‌ 
செய்தால்தான்‌ மணம்‌ புரிவேன்‌ என்ற நிபந்தனை விதித்தார்‌, 
குமுதவல்லி. மேலும்‌ நீபந்தனை எதுவும்‌ விதிக்கக்‌ கூடாது எனக்‌ 
கேட்டுக்கொண்ட தீருமங்கையாழ்வாரும்‌ ததீயாராதனம்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்‌. அதாவது, அடியார்களுக்கு அன்னமிடத்‌ 
தொடங்கினார்‌. சோழ மன்னனுக்காக வசூலித்த கப்பத்‌ தொகையை 
எல்லாம்‌ ததியாராதனத்திற்கே செலவிட்டார்‌. அதனால்‌ சோழன்‌ 
திருமங்கையாழ்வாரை நாச்சியார்‌ கோயிலில்‌ சிறை வைத்தான்‌. 
மூன்று நாட்கள்‌ அன்ன ஆகாரமின்றி இருந்த திருமங்கையாழ்வாரின்‌ 
கனவில்‌ வந்த நறையூரான்‌, காஞ்சிபுரத்திற்கு வாரும்‌, மாதனம்‌ 
காட்டுகிறோம்‌ என்று திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. மறுநாள்‌, சோழன்‌ 
படைத்தளபதியை அனுப்ப, காஞ்சிபுரத்தின்‌ அருகில்‌ உள்ள வேகவதி 
ஆற்றங்கரையில்‌, திருநறையூரானின்‌ திருவருளால்‌ பெரும்‌ 
புதையலைக்‌ காட்டிக்‌ கப்பம்‌ தீர்த்தார்‌, திருமங்கையாழ்வார்‌. 

பஞ்சசமஸ்காரம்‌ செய்வித்தது மட்டுமன்றி, ததியாராதனத்திற்கும்‌ 
திருநறையூரானே வழிவகுத்ததனால்‌, திருமங்கையாழ்வார்‌ மட்டும்‌ 
பெரிய திருமொழியில்‌ 111 பாசுரங்களால்‌ இத்தலத்தை 
மங்களாசாசனம்‌ செய்துள்ளார்‌. அது மட்டூமன்றி, 
திருநெடூந்தாண்டகத்திலும்‌, பெரிய திருமடலிலும்‌, சிறிய தீருமடலிலும்‌ 
இத்தலத்தினை மங்களாசாசனம்‌ செய்துள்ளார்‌. 


இவ்வாறு மாடங்கள்‌ கழ்ந்த திருநறையூரில்‌, நம்பிக்கை நாச்சியார்‌ 
இருந்தருள்‌ செய்கின்ற திருநறையூரில்‌ வீற்றிருக்கும்‌ பரந்தாமனை, 
வலக்கரத்தில்‌ சக்கரத்தைக்‌ கொண்டவனை வந்து இங்கு பணிந்தீடச்‌ 
சொல்லும்‌ இரண்டாம்‌ பாடல்‌ : 

நலம்தருமோர்‌ நம்பிக்கை நாச்சியார்‌ இருந்தருளும்‌ 

தலமான திருநறையூர்‌ தனிலமர்ந்தார்‌ மணிமல்கு 


15 திருஷல்லை 


பலமாடம்‌ கழ்நகரப்‌ பரந்தாமன்‌ அழகுதிகம்‌ 

வலக்கரஞ்சேர்‌ ஆழியனை அந்திங்கே பணிந்தீடுமின்‌ 
3. தேன்‌ நிறைந்த பூக்களும்‌, மணம்‌ கமமும்‌ பொய்கையும்‌ கூழ்ந்து 
சுகந்தம்‌ கமழும்‌ திருத்தலத்தில்‌ இப்பெருமான்‌ உறைந்திருப்பதால்‌, 
இங்குள்ள மூலவர்‌ சுகந்தவனநாதர்‌ எனப்படூகீறார்‌. இவர்‌ சோதி 
வடிவுடன்‌ திகழ்கின்ற திருநறையூர்‌ நம்பி. மேதாவி முனிவரின்‌ அகம்‌ 
குளிர அருள்‌ செய்தவனாகிய பரந்தாமன்‌ அரவணையின்‌ மேல்‌ 
மகிழ்ந்து துயில்‌ கொண்டுள்ளான்‌. அவனின்‌ மலரடிகளைத்‌ துதிக்கச்‌ 
சொல்லும்‌ மூன்றாம்‌ பாடல்‌ : 

சுகந்த வனநாதன்‌ சோதி வழவுடனே 

திகமும்‌ நறையூர்த்‌ திருநம்‌.பி எமுமுணிவர்‌ 

அகம்குளீரத்‌ தவம்செய்ய அருளியவன்‌ அரவின்மேல்‌ 

மகிழ்ந்துதுயில்‌ பரம்பொருளின்‌ மரைழகள்‌ பரவுமினே. 
4. அனிருத்தன்‌ தீர்த்தத்தில்‌ இந்திரனின்‌ கொடூஞ்சாபத்தைப்‌ 
போக்கியவன்‌, வகுளமலர்களால்‌ அணிந்த மாலையணிந்தவன்‌, 
நந்தவனம்‌ கூழ்ந்த திருநறையூரில்‌ வாழ்கின்ற நம்பியாகீய அவனுடைய 
நிலவு போன்ற பேரழகுடைய முகத்தைக்‌ கண்டு பேரின்பம்‌ 
பெறச்சொல்லும்‌ நான்காம்‌ பாடல்‌ : 

இந்தீரனின்‌ கொடுூஞ்சாபம்‌ இல்லாது போகவென 

வந்தருளைச்‌ செய்திட்ட வகுளமலர்த்‌ தாருடையான்‌ 

நந்தவனம்‌ கழ்ந்ததீரு நறையூர்வாழ்‌ நம்பியவன்‌ 

இந்துமுகப்‌ பேரழகில்‌ பேரின்பம்‌ எய்துகவே. 
5. திருமகளுக்கு மாலையிட்ட மணவாளன்‌, மலர்மொட்டூகளுக்குள்‌ 
இருந்து வண்டுகள்‌ ஒலி எழுப்புகின்ற பான்னகரில்‌ 
அமர்ந்திருப்பவன்‌, ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாதவன்‌, கோகுலத்தில்‌ 
ஆநிரைகளை மேய்த்தவன்‌, நம்‌ பரந்தாமன்‌ நம்முடைய துன்பங்களை 
அகற்றி நல்வாழ்வைப்‌ பெற நம்பியூரானைக்‌ கும்பிட்டுப்‌ போற்றச்‌ 
சொல்லும்‌ ஐந்தாம்‌ பாடல்‌ : 

மாதரசி தீருமகட்கு மாலையிட்ட மணவாளன்‌ 

ீபாதீரறுந்து வண்டொலிசெய்‌ பொன்னகரில்‌ அமர்ந்திருக்கும்‌ 

ஆதியந்தம்‌ இல்லானாய்‌ ஆநிரைகள்‌ மேய்த்தவனைக்‌ 

கோதகற்றி வாழ்வுதரக கும்பிட்டுப்‌ போற்றுமினே. 


16 திருஷல்லை 


மான்‌ தோலை மார்பிலே தரித்த பிரம்மச்சாரியான மகாபலியிடம்‌ 
சென்று பூமியை யாசித்துப்‌ பற்று, திருவடிகளால்‌ அளந்த 
பெருமானை, தேன்‌ நிறைந்த பூக்களைக்‌ கொண்ட 
திருவேங்கடமலையில்‌ குடியிருப்பவனை அடியேன்‌ தேடிச்‌ சென்று 
திருநறையூரில்‌ தரிசித்தேனே எனக்‌ கூறும்‌ திருமங்கையாழ்வாரின்‌ 
மங்களாசாசனப்‌ பாடல்‌ : 

மான்கொண்ட தோல்மார்வில்‌ மாணியாய்‌ மாவலிமண்‌ 

தான்‌ கொண்டு தாளால்‌ அளந்த பெருமானை 

தன்கொண்ட சாரல்‌ தீருவேங்கடத்‌ தானை 

நான்சென்று நாழி, நறையூரில்‌ கண்டேனே. 

(தொடரும்‌... 


பரமஹம்சர்‌ வமாழிந்த உருவகக்‌ கதைகள்‌ 
தருபவர்‌ : பேராசிரியர்‌. மு.பழனி இராகுலதாசன்‌ 
71 

கிராமத்து மனிதன்‌ ஒருவன்‌ ஒரு குளத்தில்‌ தண்ணீர்‌ 
அள்ளுவதற்காக வந்தான்‌; தண்ணீரை அதன்மீது படர்ந்திருந்த பாசி 
மூடிக்கொண்டிருந்தது. பாசிதான்‌ தெரிந்ததே தவிர, தண்ணீர்‌ 
தெரியவில்லை. நீரை மூடிக்‌ கொண்டிருந்த பாசியை ஒதுக்கித்‌ 
தள்ளினால்தான்‌ தண்ணீர்‌ தெரியும்‌; தண்ணீரை அள்ளிக்‌கொள்ள 
முடியும்‌. பக்தன்‌ ஒருவன்‌ தியானம்‌, ஜபம்‌ ஆகியன செய்து, தான 
தருமங்கள்‌ செய்து, தன்‌ மீது படிந்துகிடக்கின்ற பாசியை நீக்கிக்கொள்ள 
வேண்டும்‌; உலகியல்‌ ரீதியான பாசிபடிந்திருந்தால்‌ 
இறைவனைக்காணமுடியாது. 

72 

இரண்டூ நண்பர்கள்‌ ஒரு பழத்‌ தோட்டத்துக்குள்‌ நுழைந்தார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவன்‌ சாஸ்திரம்‌ படித்தவன்‌; அவன்‌ உள்ளே 
நுழைந்ததும்‌ மரங்கள்‌ எத்தனை? ஒவ்வொன்றும்‌ என்ன 
விலைபோகும்‌? அனைத்தையும்‌ பறித்துக்‌ கொண்டுபோய்‌ விற்றால்‌ 
எவ்வளவு பணம்‌ கிடைக்கும்‌ என்று கணக்குப்போட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌; அடுத்தவன்‌ அதைப்பற்றிக்‌ கவலை இல்லை ; 
தோட்டக்காரனிடம்‌ சென்று எனக்கு நல்ல மாம்பழங்கள்‌ வேண்டும்‌ 


17 திருரல்லை 


என்றான்‌. தோட்டக்காரன்‌ பழங்களைச்‌ சுட்டிக்காட்டி, பறித்துக்‌ கொள்‌ 
என்றான்‌; பறித்தான்‌; உண்டான்‌; இந்த உலகத்தை யார்‌ படைத்தார்‌? 
ஏன்‌ படைத்தார்‌? என்ற ஆராய்ச்சி நமக்கு எதற்கு? இறைவனை 
நேசித்து அருள்பெற வேண்டியதே நமது வேலை. 
73 
மழைத்தண்ணீர்‌ சுத்தமானதாகவே இருக்கிறது. அது பூமியில்‌ 
வந்து சேரும்போது, வழியில்‌ உள்ள அசுத்தத்தால்‌ கெட்டூப்போகிறது. 
வீட்டின்‌ கூரை, குழாய்கள்‌ சாக்கடைக்கால்‌ ஆகியவை வழியாக 
மழைத்தண்ணீர்‌ வரும்போது, அது அழுக்காகிவிடுகிறது. அது 
போலவே மதம்‌, கடவுள்‌ என்று பேசுகிற மனிதன்‌ மலினமாகப்‌ 
பேசுவதால்‌ மதம்‌, கடவுள்‌ எல்லாம்‌ அழுக்கடைந்து போகின்றன. 
74 
சில மீன்விற்கும்‌ பெண்கள்‌, மீன்களை வியாபாரம்‌ செய்துவிட்டு 
வீடுநோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. வரும்‌ வழியில்‌ நல்ல 
இருட்டு; மழையும்‌ கொட்டத்தொடங்கியது. பக்கத்தில்‌ பூக்கடைக்காரன்‌ 
வீடு இருந்தது. அந்தப்‌ பெண்கள்‌ பூக்கடைக்காரன்‌ வீட்டுக்குள்‌ 
நுழைந்துவிட்டார்கள்‌. பூக்கடைக்காரன்‌, ஓர்‌ அறையைக்‌ காட்டி, 
உள்ளே சென்று தங்கிக்‌ கொள்ளுமாறு கேட்டுக்‌ கொண்டான்‌: ' 
அவர்களும்‌ உள்ளே போய்‌ அமர்ந்தார்கள்‌. உள்ளே பூக்களும்‌ 
பூக்கூடைகளும்‌ நீரம்பி இருந்தன; மீன்களோடும்‌, மீன்கூடைகளோடும்‌ 
பொழுதெல்லாம்‌ வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்குப்‌ பூக்கூடை 
வாசனை சரிப்பட்டு வரவில்லை. என்ன இது, ஒரு மாதிரியாய்‌ வாசனை 
வருகிறது? என்று ஒருவருக்கொருவர்‌ பேசிக்கொண்டனர்‌. நாம்‌ நமது 
கூடைகளைக்‌ பக்கத்தில்‌ தலைக்கு அருகில்‌ வைத்துப்‌ படூத்துக்‌ 
கொள்வோம்‌ என்று பேசிக்கொண்டு அவரவரும்‌ கொண்டுவந்த 
கூடைகளைத்‌ தலைக்கு வைத்துக்கொண்டூ படுத்தனர்‌ ; படுத்துத்‌ 
தூங்கினர்‌ ; அவரவர்‌ வாசனை அவரவருக்கு! 
75 
பாத்திரத்தின்‌ அடியில்‌ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும்‌ 
வரையில்தான்‌ அதில்‌ உள்ள பால்‌ கொதித்துக்‌ கொதித்துப்‌ 
பொங்கிக்கொண்டிருக்கும்‌. அடுப்பில்‌ இருக்கும்‌ நெருப்பை 
எடுத்துவிட்டால்‌, பொங்குதல்‌ நீன்றுவிடூம்‌; அதுபோல, பக்தன்‌ சாதனா 


18 திருஷல்லை 


மார்க்கத்தில்‌ தொடர்ந்து இருக்கவேண்டும்‌; இல்லையெனில்‌ பக்தனின்‌ 
குதூகலம்‌ நின்றுவிடும்‌ 
76 
ஒரு மனிதன்‌ ஓர்‌ ஆற்றைக்‌ கடக்க எண்ணினான்‌ ; முனிவர்‌ 
ஒருவரிடம்‌ வழிகேட்டான்‌; அவர்‌ ஒரு ரக்ஷாபந்தனத்தைக்‌ கொடுத்து 
இதனைக்‌ கட்டிக்‌ கொள்‌, இது உன்னைக்‌ கரை சேர்க்கும்‌ என்றார்‌. 
அம்மனிதன்‌ அதனைக்‌ கட்டிக்‌ கொண்டு ஆற்றில்‌ இறங்கினான்‌ ; இது 
நம்மைக்‌ காப்பாற்றுமா? இதற்குள்‌ என்னதான்‌ இருக்கிறது? என்று 
சந்தேகப்பட்டுப்‌ பிரித்துப்‌ பார்த்தான்‌ ; உள்ளே ஒரு சிறிய காகிதத்தில்‌ 
ஈஸ்வரனுடைய தீருநாமம்‌ எழுதப்பட்டிருந்தது. சை, இதுதானா 
ரகசியம்‌? என்று ஏளனமாய்ச்‌ சொன்னான்‌; அடுத்த கணமே 
தண்ணீருக்குள்‌ அமிழ்ந்துவிட்டான்‌. நம்பிக்கைதான்‌ வாழ்க்கை 
என்பதை அவன்‌ மறந்துவிட்டான்‌. 
77 
சாப்பிட்டுக்‌ கழித்துப்‌ போட்ட எச்சில்‌ இலையைப்போல வாழப்பழகு; 
அது காற்றின்‌ வசப்பட்டு இங்கும்‌ அங்குமாகப்‌ பறந்து தீரியும்‌; அது சில 
வேளைகளில்‌ வீட்டூக்குள்ளேயும்‌ வந்துவிடும்‌; சில வேளைகளில்‌ 
அசுத்தமான இடங்களுக்கும்‌ போய்விடும்‌ ; அதுபோல நீ 
எங்கிருந்தாலும்‌ திருப்தியோடு இரு: இறைவனுடைய இச்சைப்‌ 
பிரகாரமே நடக்க உட்பட; எல்லாக்‌ காரியங்களும்‌ ஒழுங்காக நடக்கும்‌. 
78 
கிழிந்த மூட்டையிலிருந்து சிதறி, நாலா பக்கங்களிலும்‌ ஓடிய 
கடுகைப்‌ பொறுக்கி எடுப்பது மிகவும்‌ கடினம்‌ ஆகும்‌; அதுபோல, பல 
திசைகளிலும்‌ ஓடி, உலகவிஷயங்களில்‌ பலவற்றில்‌ உழலும்‌ 
மனத்தைக்‌ குவியச்‌ செய்து, ஒருமைப்படூத்துவது எளிதான 
காரியமன்று. 
79 
ஒரு ஞானியும்‌ ஒரு பக்தனும காட்டு வழியே போய்க்‌ 
கொண்டிருந்தனர்‌; வழியில்‌ ஒரு புலி எதிரே வந்துவிட்டது. நாம்‌ ஓட 
வேண்டிய அவசியம்‌ இல்லை ; ஈஸ்வரன்‌ நம்மை நிச்சயமாகக்‌ 
காப்பாற்றுவான்‌ என்றான்‌ ஞானி. அதற்குப்‌ பக்தன்‌, தம்பி, 
அப்படியல்ல, நாம்‌ ஓடிப்போய்த்‌ தப்பித்துக்‌ கொள்வோம்‌; நம்மால்‌ 


19 திருஷல்லை 


சாத்தியமாகக்‌ கூடிய காரியத்துக்கு நாம்‌ ஏன்‌ வீணாக ஈசுவரனுடைய 
உதவியை விரும்பி அவனைச்‌ சிரமப்படுத்த வேண்டும்‌? என்றான்‌. 
8௦ 
பல்வேறு வேடங்கள்‌ தரித்து நடிக்கிறவன்‌ ஒருவன்‌, ஒருமுறை 
முற்றும்‌ துறந்தவனாக வேடம்‌ போட்டிருந்தான்‌; அவனது 
வேடப்‌பபொருத்தம்‌ பார்த்த சிலர்‌ அவனுக்குச்‌ சன்மானம்‌ கொடுக்க 
முன்வந்தனர்‌; அவன்‌ வாங்க மறுத்துவிட்டான்‌. பின்னர்‌, வேடத்தைக்‌ 
கலைத்துவிட்டு வந்து அந்தச்‌ சன்‌ மானத்தைத்‌ தருமாறு கேட்டான்‌. 
நாங்கள்‌ முன்பு தந்தபோது மறுத்துவிட்டு இப்போது வந்து கேட்கிறாயே, 
ஏன்‌? என்று அவர்கள்‌ கேட்டார்கள்‌. அதற்கு அவன்‌, அப்போது நான்‌ 
ஏற்றிருந்தது முற்றும்‌ துறந்திருந்த வேடம்‌ அல்லவா! என்றான்‌. 
தொடரும்‌...) 
பரந்தாமன்‌ பாறாலையில்‌ மீணவணின்‌ மேதா விலாசம்‌ - 12 
தமிழாகரர்‌ தெ.முருகசாமி 
மேனாள்‌ முதல்வர்‌, இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரி, காரைக்குடி புதுச்சேரி 
மகாபலிபுரம்‌ எனப்‌ பரவலாகப்‌ பேசப்படூம்‌ மாமல்லபுரமே 
இக்கடல்மல்லை எனக்‌ கூறி மீனவனார்‌ நம்மை நிலமங்கை 
நாச்சியார்‌ உடனாய தலசயனப்‌ பெருமாளைக்‌ காட்டிச்‌ சேவிக்கச்‌ 
செய்கிறார்‌. 


பாற்கடலில்‌ பள்ளி கொள்ளும்‌ பரந்தாமன்‌ அதாவது 
ஜலசயனமாகவே கிடக்கும்‌ நிலையை வெறுத்தவனாய்‌, தரையில்‌ 
கிடந்த கோலச்‌ சேவையைச்‌ சாதிப்பது ஒரு தத்துவத்தை உணர்த்தும்‌ 
என்பதாகத்‌ தொடங்கிப்‌ பற்பல கருத்துக்களை விளக்கினார்‌ மீனவர்‌. 


பாற்கடல்‌ வாழ்வே நீரந்தமானதன்று என்ற உண்மையை 
உணர்த்தவே ஜல சயனத்தை நீத்து ஸ்தலசயனம்‌ கொண்டானாம்‌ 
பரந்தாமன்‌. தரையில்‌ வாழும்‌ மானுடரோடூ மானுடமாய்க்‌ காட்சி தரும்‌ 
போது ஞான உபதேச முத்தீரையைக்‌ காட்டி ஆச்சாரிய ஸ்தானத்தில்‌ 
எளிமையாய்ச்‌ சேவை தருகின்றானாம்‌. அதனாலே தலசயன 
மூர்த்தமாகவும்‌ எம்‌ பெருமான்‌ இருக்கின்றான்‌ என்றார்‌ மீனவர்‌. 
தவமுனிவர்‌ தொழநீன்ற தலசயனத்‌ திருக்கோலம்‌ என்பது அவரது 
கவிதை வாக்கு. 


20 திருஷல்லை 


மூலவர்‌ இங்ஙனமாகக்‌ கிடந்த கோலமாய்ச்‌ சேவை சாதித்தாலும்‌ 
உலகுய்ய நின்றானாக உற்சவராய்‌ அவனே சேவை சாதிக்கின்றதால்‌ 
தான்‌ உலகுள்ள நின்றானை உத்தமனை, தலசயனப்‌ பெருமானைப்‌ 
போற்றுவமே எனக்‌ கடல்மல்லைப்‌ பாசுரத்தைத்‌ தொடங்கிப்‌ பாடுகிறார்‌. 


மீனவர்‌ குறிப்பிடும்‌ தவமுனிவர்‌ தொழுதலுக்கு ஒரு புராண 
வரலாறுண்டு. திருப்பாற்‌ கடலில்‌ கிடந்த கோலச்‌ சேவையைக்‌ கண்டூ 
தரிசித்த புண்டரீக மகரிஷி அப்பாற்கடல்‌ பரமானந்தத்துப்‌ 
புண்ணியத்தால்‌ முதிர்ந்த வயோதிகர்‌ ஒருவர்‌ பசியால்‌ வாடியதைக்‌ 
கண்டு பசியைப்‌ போக்கிய தலமானதால்‌ பரமாத்மாவே பாற்கடலை 
விட்டுத்‌ தரைக்கு வந்து, சேவாதிகளுக்கு எளிமையாய்‌ அருளியதால்‌ 
ஸ்தலசயினனாய்ப்‌ புண்டரீகத்‌ தவ முனிவர்க்கும்‌ காட்சிதந்தானாம்‌. 
இதில்‌ அடங்கிய உலகியல்‌ தத்துவம்‌ யாதெனில்‌ கடலில்‌ விளைந்தாலும்‌ 
உரலில்தான்‌ குத்துப்பட வேண்டும்‌ என்ற கருத்தின்படி எல்லா 
ஆன்மாக்களும்‌ திருப்பாற்கடலுக்கு வந்து சேவிக்க முடியாததால்‌ 
தானே வெளிவந்த செளலப்பிய பிரானாக ஸ்தல சயனம்‌ புண்டரீக 
மகரிஷியால்‌ கொண்டான்‌ என்ற புராண வைபவத்தை மீனவர்‌ கூறிய 
போது கேட்டுச்‌ சிலாகித்த நாம்‌ கலை நீலவு மல்லை எனக்‌ கூறியதன்‌ 
கருத்தை விளக்கக்‌ கேட்டதும்‌ உயர்‌ சிற்பக்‌ கலைக்‌ கோயில்‌ மலிகரை 
மாம்பதி எனப்‌ புகழ்ந்தார்‌. 

கலைநுணுக்க அரும்‌ சிற்பங்கள்‌ நீறைந்த குடவரைக்‌ 
கோவில்களும்‌ சிற்பப்‌ பாறைகளும்‌ மிகுந்த திவ்விய தேசமாய்‌ மல்லை 
விளங்குவதானது கலை ஞானத்தின்‌ வழி ஆன்ம ஞானத்தைப்‌ 
போதிக்கும்‌ உலகளாவிய புகழுக்குரியதாக மீனவர்‌ ஓர்‌ தத்துவத்தைப்‌ 
பொழிந்தார்‌. 

கலை ஞானத்தின்‌ வழி அறியப்படும்‌ ஆத்மஞானம்‌ 
அஞ்ஞானத்தைப்‌ போக்கும்‌. அதாவது கல்லிலே கலைவண்ணம்‌ 
கண்டான்‌ மனிதன்‌ என்பர்‌. 

ஒழுங்கற்றதாகக்கிடந்த கல்லில்‌ தேவையில்லாததை நீக்கும்‌ போது 
ஓர்‌ அழகிய உருவம்‌ அமைவதைப்‌ போல மனிதனின்‌ அஞ்ஞானம்‌ 
நீங்கும்‌ போது ஆத்ம ஞானம்‌ பிறக்கும்‌ என்ற கலைஞானத்தையே 
இக்கடல்‌ மல்லையின்‌ ஸ்தலசயனம்‌ உணர்த்துகிறது என்பது கருத்து. 


21 திருஷல்லை 


பன்னிரண்டு ஆழ்வார்களில்‌ பூதத்தாழ்வாரின்‌ அவதாரத்தலம்‌ 
இது. பல்லவர்‌ காலத்திய சிற்ப வேலைப்பாடான பல இடங்களில்‌ 
ஊர்க்கோயில்தான்‌ ஸ்தல சயனமாகவும்‌ கடற்கரைக்‌ கோயில்‌ 
ஐலசயனமாகவும்‌ உள்ள சிறப்பு வேறெங்கும்‌ காணக்கிடைக்காத 
தீவ்விய தரிசனமாகும்‌. இரண்டுமே திவ்விய தேசமாகச்‌ சேவிக்கப்பட 
வேண்டும்‌ என அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. 


திருமங்கை மன்னரின்‌ மங்களாசாசனம்‌ சிறப்பு வாய்ந்தவை, 
உடம்புருவில்‌ மூன்றொன்றாய்‌ மூர்த்தி வேறாய்‌ உலகுய்ய நீன்றானை 
என்றும்‌ தண்ணார்ந்த கடல்மல்லைத்‌ தல சயனத்‌ துறைவன்‌ என்றும்‌ 
கலங்கள்‌ இயங்கும்‌ மல்லை என்றும்‌ கூறும்‌ திருமங்கை யாழ்வாரின்‌ 
வாக்கை அப்படியே உள்வாங்கிக்‌ காப்பியக்‌ கவிஞர்‌ கலை நிலவு 
மல்லை வளர்‌ கலங்கள்‌ பல விளங்குபதி என்கிறார்‌. ஈண்டு பல்லவரின்‌ 
துறைமுகப்பட்டினச்‌ சிறப்பு இருந்ததால்தான்‌ நவமணியும்‌ 
பலபபொருளின்‌ நற்குவையும்‌ கொண்டியும்‌ தவப்‌பரிய கலங்கள்‌ பல 
தழைத்துலவு கடல்மல்லை என்றும்‌ கூறி இத்தலசயனப்‌ பெருமானைச்‌ 
சேவிக்கச்‌ செய்கிறார்‌. 

இங்ஙனம்‌ பொற்பார்‌ சிற்பக்கலை உயர்‌ திவ்விய தேசம்‌ 
வணங்கியதும்‌ சோளசிம்மபுரம்‌ என்றும்‌ திருக்கடிகை என்றும்‌ 
கூறப்‌பெறும்‌ சோளிங்கர்‌ என்றும்‌ திவ்விய தேசத்திற்குச்‌ 
செல்கின்றோம்‌. இத்தலம்‌ கடல்மல்லையிலிருந்து மேற்கே 
அரக்கோணம்‌ பகுதியில்‌ உள்ளதாகும்‌. 

இது மலைசார்ந்த பகுதியாதலின்‌ சிறியமலை, பெரியமலை என 
இருவேறு மலைக்கோயில்களின்‌ பரந்தாமர்களைத்‌ தனித்தனியே 
வணங்குகிறோம்‌. 

மலைகளின்‌ அடிவாரத்தில்‌ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ சேவை சாதிக்க 
அவரை வணங்கியவாறே சிறிய மலையில்‌ நான்கு கரங்களுடன்‌ சங்கு 
சக்கரதாரியான கோலத்தில்‌ பரந்தாமன்‌ யோக ஆஞ்சநேயருடன்‌ 
சேவை சாதிக்கின்றார்‌. 

ஆனால்‌ பெரிய மலையில்‌ அமிர்தவல்லித்‌ தாயாருடன்‌ யோக 
நரசிம்மன்‌ காட்சி தருகிறார்‌. 

இம்‌ மூன்று கோயில்களின்‌ இருப்பில்‌ மக்களுக்கான தோஷங்கள்‌ 
போக்கும்‌ தலமாக அனைவரும்‌ வழிபடுகின்றனர்‌. அதாவது சித்தக்‌ 


22 திருஷல்லை 


கலத்தை நீக்கும்‌ தலமாக இதைக்‌ கருதுகின்றனர்‌. இந்தக்‌ குறிப்பையே 
மீனவர்‌ தீதில்லாத்‌ திருக்கடிகைத்‌ திருப்பதி என்று 
சிலாகித்துரைக்கின்றார்‌. 

கடிகை என்றால்‌ பேய்‌, பிசாசு, பில்லி, சூனியம்‌, பைத்தியம்‌ 
பிடித்தலையும்‌ சித்தக்கலக்க மனநிலையை ஓட்டும்‌ சக்தி வாய்நத 
மலைவாசத்‌ தலமாக இருப்பதாக மீனவர்‌ விளக்கம்‌ தருகீறார்‌. 


கடிதல்‌ - நீக்குதல்‌ என்ற சொல்தான்‌ கடிகை ஆகும்‌. மேலும்‌ 
இங்குள்ள யோக நரசிம்மருக்கு அக்காரக்கனி என்ற பெயர்‌ 
அமைந்ததன்‌ கருத்தையும்‌ விளக்கும்போது மீனவர்‌, அட்சரம்‌ என்று 
கூறும்‌ எழுத்து என்ற பொருளைத்‌ தரும்‌ அக்கரம்‌ என்ற சொல்தான்‌ 
அக்ரகாரம்‌ என நீண்டூள்ளதாய்க்‌ கூறி உச்சரிக்கக்‌ கூடிய மந்திர 
எழுத்துவடிவாய்ப்‌ பரந்தாமன்‌ உள்ளதான தத்துவத்தை விளக்கினார்‌. 

இதற்கு ஏற்பவே இதை வண்டூ பண்மிழற்றும்‌ திருக்கடிகை 
சேருமினே எனப்பாடினார்‌. வண்டுகள்‌ மிழற்றுதல்‌ என்பது பக்தர்கள்‌ 
உச்சரிக்கும்‌ மந்திர உச்சாடணக்‌ குறிப்பைத்‌ தருவதாகும்‌. 

அக்காரம்‌ என்ற சொல்லுக்குத்‌ தித்திப்பான - மாங்கனி என்றும்‌ 
சர்க்கரை என்றும்‌ கூறுவதுண்டு. அந்த வகையில்‌ மந்திர 
உச்சாடணத்தால்‌ தித்திக்கும்‌ கனியாக இருப்பதால்‌ இத்திவ்வியப்‌ 
பரந்தாமன்‌ அக்காரக்‌ கனி எனப்பட்டதாகவும்‌ மீனவர்‌ கூறினார்‌. 
திருமூலர்‌, நமச்சிவாயப்‌ பழம்‌ என நமச்சிவாய மந்திரத்தைக்‌ கூறுவது 
போன்றது இது என்ற ஒப்புமையையும்‌ உடன்‌ கூறிக்கடிகை என்றால்‌ 
நேரம்‌ என்ற கருத்தில்‌ இத்தலத்தில்‌ ஒரு பொழுது தங்கியிருந்தாலும்‌ 
பரந்தாமன்‌ மூத்திப்பேறருளுவான்‌ என மீனவர்‌ விளக்கும்‌ போது 
நம்மையறியாத பக்தி துளிர்க்கிறதை உணர முடிகிறது. 

மேலும்‌ சோழ ஸிம்ஹபுரம்‌ என்றதே சோளங்கீபுரம்‌ என 
மருவிற்றதாகவும்‌ மீனவர்‌ கூற உணர்கிறோம்‌. பேய்‌ பில்லி சூன்யம்‌ 
நீக்கும்‌ தலம்‌ என்பதற்கேற்பப்‌ பேயாழ்வாரின்‌ மங்களாசாசனமும்‌ 
அமைந்துள்ளது. மருந்தாம்‌ தேனின்‌ சிறப்புகள்‌ வளங்கிளரும்‌ 
நீன்சோலை வண்பூங்கடிகை, இளங்குமரன்தன்‌ விண்ணகர்‌ 
என்கிறார்‌ பேயாழ்வார்‌. 


23 திருஷல்லை 


மலைமேல்‌ மாங்கனி என்பது போலத்திருமங்கை மன்னர்‌ கடிகைத்‌ 
தடங்குன்றின்‌ மிசையிருந்த அக்காரக்‌ கனியை அடைந்து உய்ம்மின்‌ 
என்கிறார்‌. மேலும்‌ இத்தீவ்விய தேசத்தை ஆழ்வார்களைப்‌ போல 
நாதமுனிகள்‌, திருக்கச்சி நம்பி, மணவாள மாமுனிகள்‌ போன்றோரும்‌ 
வணங்கிப்‌ பேறு பெற்றதாய்க்‌ கூறி நம்மைச்‌ சேவிக்கச்‌ செய்த மீனவர்‌, 
மலையாளநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பலவற்றைத்‌ தரிசிக்க அழைக்கையில்‌ 
முதலில்‌ திருநாவாய்‌ என்னும்‌ திவ்வியத்திற்குச்‌ சென்ற நாம்‌ மலர்‌ 
மங்கை நாச்சியார்‌ உடனாய நாவாய்‌ முகுந்தனைத்‌ தரிசிக்கின்றோம்‌. 

மலையாள நாடாம்‌ கேரளத்தில்‌ உள்ள எடக்குளம்‌ என்னும்‌ ஊருக்கு 
அருகில்‌ உள்ள தலமே நாவாய்‌ ஆகும்‌. இதனை மீனவர்‌ மலையாளம்‌ 
என்னும்‌ மகத்தான தவப்பூமி பலராமன்‌ தேசத்துப்‌ பதிகளிலே சிறந்த 
பதீ எனப்பாடுகிறார்‌. 

கிழக்கு நோக்கி நீன்ற கோலத்தில்‌ சேவை சாதிக்கும்‌ முகுந்தன்‌ 
நாராயணன்‌ ஆதிப்பரம்்‌பொருளாய்‌ எறும்பு முதல்‌ யானை ஈறாக 
உள்ள உயிரினங்கட்கு ஒரே நிலையில்‌ திருவருள்‌ பாலிக்கும்‌ 
தத்துவத்தை நிலை நாட்டவல்லவாய்‌ உள்ள திவ்விய தேசமாக உள்ளது 
இத்திருத்தலம்‌ என்கின்றனர்‌. இதனால்‌ மூச்சையடக்கி யோகம்‌ 
செய்யும்‌ ஞானிகளுக்கும்‌ பக்தீ செலுத்தும்‌ பாமரர்க்கும்‌ ஒரே மாதிரி 
அருள வல்லதாக இத்தலம்‌ உள்ளது என்பர்‌. 

இதனை மங்களாசாசனம்‌ செய்யும்‌ நம்மாழ்வார்‌ நிறுத்தும்‌ 
மனத்தொன்றிய சிந்தையினார்க்கு, அறுக்கும்‌ வினையாயின 
ஆகத்தவனைக்‌ கண்ணாரக்‌ களிக்கின்றது இங்கு என்று கொல்‌ என 
ஏங்குவதாகப்‌ பாடுகிறார்‌. திருமங்கை மன்னர்‌ இரு வேறிடங்களில்‌ 
இந்நாவாயை நினைவு கூர்கின்றார்‌. 


இங்ஙனம்‌ நாவாய்‌ முகுந்தனை நாவால்‌ புகழ்ந்தேத்தி வழிபட்ட 
நம்மை மீனவர்‌ வித்துவக்கோடூ என்னும்‌ திவ்விய தேசத்திற்கு 
அழைத்துச்‌ செல்ல அங்கே பத்மாசனி தாயார்‌ உடனாய உய்யவந்த 
பரந்தாமனை மெய்யார வணங்குகின்றோம்‌. 

ஜீவாத்மாக்கள்‌ ஜீவன்‌ முத்திபெற அருளும்‌ பரந்தாமன்‌ என்பதால்‌ 
உய்யவந்த பெருமாளாய்‌ நீன்ற கோலத்தில்‌ சேவை சாதிக்கின்றான்‌. 


24 கிருரல்லை 


வேத வித்தாக இருந்து ஆன்மாக்களுக்கு வித்தை (கல்வி) 
போதிப்பதான தத்துவ மூர்த்தியாய்‌ விச்சிக்கோடனாகவும்‌ பெயர்பெற்று 
விளங்குவதாக மீனவர்‌ இத்திவ்விய தேசப்‌ பிரலாபத்தை 
விவரிக்கின்றார்‌. 

குலசேகர ஆழ்வாரின்‌ பூமியான மலையாள நாட்டில்‌ ஆளும்‌ 
உரிமையைத்‌ துறந்த நாரணனே புகல்‌ என்று தம்‌, வித்துவத்தால்‌ 
வண்டமிழில்‌ பாடிப்பரவிய தலம்‌ இத்தலம்‌ என்பதால்‌ மீனவர்‌, நாட்டைத்‌ 
துறந்திங்ேகே நாரணனே புகலென்று, பாட்டினால்‌ பணிந்த 
குலசேகரனார்‌ தமிழ்‌ கேட்ட வித்துவக்கோட்டம்‌ மான்‌ எனப்பாடினார்‌. 


குலசேகரர்‌ விற்றுவக்கோட என்றே மங்களாசாசனம்‌ செய்கிறார்‌. 
இந்த விற்றுவக்கோடைன்னும்‌ ஊரில்‌ ஆதியில்‌ கருவூரிலிருந்ததாகவும்‌ 
அதுவே மலையாளப்‌ பகுதிக்கு மாற்றப்பட்டதாகவும்‌ சிலர்‌ 
கூறுகின்றனர்‌. இதனால்‌ வித்துவக்கோடூ, விச்சிக்கோடு, 
விற்றுவக்கோட௫ என்ற பெயர்களோடு திருவிஞ்சிக்கோடூ என்ற 
பெயரும்‌ உடையதாய்ச்‌ சிலர்‌ கூறுவர்‌. ' 


இந்த விஞ்சிக்கோடூ என்றதற்கேற்பவே மானுடத்தை விஞ்சிடும்‌ 
அளவுமீறிய ஞான வாக்கியப்‌ பாடலாகவே குலசேகரரின்‌ 
மங்களாசாசனம்‌ அனைவரின்‌ நெஞ்சிலும்‌ விஞ்சி நீற்கிறதாம்‌ என்க! 

1. ஈன்றதாய்‌ அகற்றிடினும்‌ மற்றவள்தன்‌ அருள்‌ நீனைந்தே அழும்‌ 
குழவிபோன்றிருந்தேன்‌. 

2. கொண்டானை அல்லால்‌ அறியாக்‌ குலமகள்‌ போல்‌ குரைகழலே 
கூறுவன்‌. 

3. வாளால்‌ அறுத்துச்‌ சுடினும்‌ மருத்துவன்பால்‌ மாளாத காதல்‌ 
நோயாளன்‌ போல்‌ உனதருளே பார்ப்பன்‌. 


இத்தகு குலசேகரரின்‌ பாசுர வரிகள்‌ மானுட நேயத்தினும்‌ விஞ்சிய 
மகத்துவமன்றோ !- என்றெல்லாம்‌ மீனவர்‌ குலசேகர ஆழ்வாரின்‌ 
பாசுரத்தில்‌ ஆழங்கால்‌ பட்டுரைத்ததை யெல்லாம்‌ கேட்ட நாம்‌ 
நம்மையே விற்றுவிட்ட மறதியாக (மறந்துவிட்டதாக)க்‌ கேட்டுக்‌ 
கிறுகிறுத்ததும்‌ நம்மை ஆசுவாசப்படுத்தியவாறே திருக்காட்‌ காரை 
திவ்வியதேசத்திற்கு அழைக்க அவருடன்‌ செல்வதை அடுத்துக்‌ 
காண்போமாக. 


(தொடரும்‌...) 
25 திருணல்லை 


றக௱றாஜா தூறவ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்பஞான தேசிக சுவாமிகள்‌ 
21. அருந்ததி கணவன்‌ முதல்முனி வரர்கள்‌ 
அருமறைக்‌ கிழவர்கள்‌ தம்மால்‌ 
பொருந்திய கங்கைப்‌ பூம்புனல்‌ ஆட்டிப்‌ 
பொன்நவ மணிகளால்‌ குயின்ற 
விரிந்தீடு மடங்கல்‌ மெல்தவிசு ஏற்றி 
மிளிர்நவ மணிமுடி கவித்துப்‌ 
பருந்துஅடர்‌ வேலான்‌ பெளவம்‌ஆர்‌ புவியைப்‌ 
பரிஎனத்‌ தோன்றல்பால்‌ அளித்தான்‌ 
பற்பல போர்களில்‌ எதீரிகளின்‌ படைகளைச்‌ சின்னாபின்னப்படுத்தி 
வீரர்களைக்‌ கொன்று குவித்து பருந்துக்‌ கூட்டத்திற்கு விருந்து 
அளிக்கும்‌ வீரமன்னரான கர்நாடக மன்னர்‌ குமாரதேவர்‌ தன்‌ மகன்‌ 
மகாராஜனின்‌ தீருமணம்‌ நடந்த உடனேயே அவரைச்‌ சிம்மாசனத்தில்‌ 
அமர வைத்து அனைத்து இராஜரீக பொறுப்புகளையும்‌ அளித்து, 
பின்னர்‌ தான்‌ துறவு மேற்கொள்ள விரும்பினார்‌. அருந்ததியின்‌ 
கணவரான வசிஷ்ட முனிவர்‌ முதலான மாதவர்களும்‌ ரிஷிகளும்‌ 
முனிவர்களும்‌ வேதம்‌ ஓதும்‌ அந்தணர்களும்‌ அழகிய சிங்கமுகம்‌ 
கொண்ட அரசபீடத்தைக்‌ கங்கை நீரில்‌ தூய்மைப்படுத்தி மலர்களாலும்‌ 
நவமணிகளாலும்‌ அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில்‌ தன்‌ மகன்‌ 
மகராஜனை அமரவைத்துக்‌ கடல்‌ சூழ்ந்த இவ்வுலகை ஆள்வாயாக; 
அருளாட்சி புரிவாயாக என்று கூறினார்‌. 


22. சோகமே இன்றி இருந்தனன்‌ வேந்தன்‌ 
தோன்றலும்‌ பார்‌பொது நீக்கி 
ஏகமாய்ச்‌ செங்கோல்‌ எங்கணும்‌ செல்ல 
எண்திசை விசயமும்‌ செய்தே 
மாகநாடூ என்னப்‌ போகமே துய்த்து 
மடந்தையோடு இருந்தனன்‌ என்றான்‌ 
வாகைவே லவன்பின்‌என்‌ செய்தான்‌ என்ன 
மறையவர்க்கு உயர்முனி வகுக்கும்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பைத்‌ தன்‌ மைந்தனிடடம்‌ ஒப்புவித்த பின்னர்‌ 
வருத்தம்‌ இல்லாமல்‌ மகிழ்வோடும்‌ பெருமையுடனும்‌ இருந்தார்‌. 


26 திருஷநல்லை 


இராஜரீகக்‌ கலைகளிலும்‌ வீரத்திலும்‌ பழகிப்‌ பண்பட்ட மைந்தன்‌ 
மகராஜன்‌ தனக்கு அளிக்கப்பட்ட அரசர்‌ பதவியை முறையாக நடத்தி 
எட்டூத்‌ திசையிலும்‌ செங்கோல்‌ வன்மை பரப்பி அண்டை நாடுகளை 
வென்று தன்‌ நாட்டை வளமாக்கீத்‌ தன்‌ மனையாளுடன்‌ மகிழ்வாக 
வாழ்ந்திருந்தான்‌ என்று சூதமுனிவர்‌ மற்றைய முனிவர்களுக்கு 
உரைத்தார்‌. உடன்‌ முனிவர்கள்‌ மாவீரனான கர்நாடக மன்னர்‌ பின்னர்‌ 
என்ன செய்தார்‌ என வினவினர்‌. சதமூனிவரும்‌ மேல்‌ நடந்தவற்றை 
முறையாகக்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. 


23. மனைவியும்‌ தானும்‌ ஓர்நினைவு ஆகி 
மாறுபாடூ இன்றிஓர்‌ காலும்‌ 
தனைஉணர்‌ யோகி தந்தைதாய்‌ கடவுள்‌ 
தங்களை அனுதினம்‌ இறைஞ்சி 
அனையவர்‌ உரைத்த நெறிதனில்‌ நடந்தும்‌ 
அருத்தங்கள்‌ மனத்தினில்‌ தரித்தும்‌ 
வினைய மதுடனே நூல்முறை அவரை 
வினவியும்‌ சிலபகல்‌ போக்கி 
கர்நாடக மன்னர்‌ குமாரதேவர்‌ மகனிடம்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை 
ஒப்படைத்த பின்‌ தன்‌ மனைவியோடு இணைந்து ஒன்றாகி மகிழ்வுடன்‌ 
வாழ்ந்தான்‌. மேலும்‌ தன்னைத்‌ தான்‌ உணரத்‌ தவம்‌ இயற்ற முயலும்‌ 
யோகீயாகிய தந்‌ைத தாய்‌ இருவரையும்‌ கடவுள்களாக மதித்து 
வணங்கிச்‌ சிறந்த ஒழுக்க நெறிமுறைகளிலே பெற்றோர்‌ கூறிய 
நல்வழியில்‌ சந்ததமும்‌ இறையன்போடூம்‌ வைராக்கியத்தோடும்‌ 
உள்மனச்‌ சிந்தனை வளர்த்து ஞான நூல்களைத்‌ தக்க 
ஆசிரியர்களிடம்‌ கற்றுத்‌ தொடங்கிப்‌ பயின்று வாழ்ந்து வந்தான்‌. 


24. தனியிடம்‌ அதனில்‌ இருந்துஇரு வர்களும்‌ 
தங்களில்‌ தாம்‌உணர்ந்து உசாவித்‌ 
துனிசெய்மா மாயைப்‌ பிறப்புஅது நீங்கிச்‌ 
சுகமதை அடைந்துஅனு தினமும்‌ 
இனிமை யதாக இருக்கலாம்‌ ஞானத்து 
என்றுஎணி ஞானிகள்‌ சார்ந்து 

நனியவர்‌ பாத பூசனை புரிந்து 
நாள்தொறும்‌ வினவினர்‌ நன்றாய்‌ 


27 திருஷல்லை 


கணவன்‌ மனைவி இருவரும்‌ தனி இடத்தில்‌ அமர்ந்து உள்நோக்கிச்‌ 
சிந்தித்துத்‌ தம்மைத்‌ தாம்‌ அறிய முயன்றனர்‌. ஞானத்தைப்‌ பெற 
உதவும்‌ தத்துவங்களைக்‌ கற்று ஆராய்ந்தனர்‌. ஞானக்‌ கல்வி வளர 
வளர, துன்பம்‌ தருகீன்ற உலக வாழ்க்கையை நீக்கி ஞானியர்‌ திருபாத 
பூசை புரிந்து நாள்தோறும்‌ பேரின்ப வாழ்வை வாழ விரும்பினர்‌. 
முழுமையாக ஞானத்தைப்‌ பெற விரும்பினர்‌. 
25. இருவரில்‌ அரசன்‌ தனக்குஅறிவு ஓங்க 
இருவகைச்‌ சார்வையும்‌ அகற்றிக்‌ 
கருஉடல்‌ காவல்‌ தனையும்கை விடுத்துக்‌ 
கருத்துஅசை யாதுமெய்‌ உணர்வை 
மருவிடில்‌ அகப்பற்று அற்றுமேல்‌ வீடு 
வாய்த்திடும்‌ அதற்குமெய்ஞ்‌ ஞானம்‌ 
குருஅருள்‌ இன்றி விளங்கிடாது எனவே 
கொண்டனன்‌ மனத்தினில்‌ துணிவே 
கணவன்‌ மனைவியர்‌ இருவரில்‌ மன்னர்‌ குமாரதேவரின்‌ 
ஞானப்பயிற்சியும்‌ துறவு விருப்பமும்‌ மனைவியை விட அதிகமாக 
நீரந்தரமற்ற அரச வாழ்வையும்‌ செல்வத்தையும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ 
போகங்களையும்‌ விட்டூநீங்க வேண்டும்‌ என விரும்பினார்‌. ஆனால்‌ 
தகுதியுடைய குருவின்‌ அருளும்‌ தீட்சையும்‌ பெறாமல்‌ இவற்றை 
அடைய முடியாது என்று புரிந்து கொண்டார்‌. அப்படி குருவருள்‌ பெற்று 
எல்லாப்‌ பற்றுக்களையும்‌ அகற்றிவிட்டால்‌ தத்துவஞானத்தைப்‌ 
பெறமுடியும்‌. அதன்‌ மூலம்‌ உடல்‌, பொறி, புலன்‌ அந்தக்கரணங்கள்‌ 
அனைத்தையும்‌ விட்டூ நீங்கி வீடுபேறு பெறமுடியும்‌. இதனைப்‌ 
பெறுவதற்கு குருவைத்‌ தேடி அடைய வேண்டும்‌ என்று தீர்மானித்துக்‌ 
கொண்டார்‌. 
பாடல்‌ - 26 
மனைதனில்‌ ஆசை பொருந்தியே நின்று 
மகிதனில்‌ ஞானியாம்‌ எனவே 
தனைமிக மதிப்போன்‌ தன்னைவந்து ஒருவன்‌ 
தந்திடு ஞானம்‌என்று இரந்து 
வினவல்மட்‌ டையினைப்‌ பருகுவோன்‌ தன்னை 
வேண்டித்‌ தென்னம்பழந்‌ தனையே 


28 திருஷல்லை 


இனம்பணித்‌ திரிவோன்‌ புத்திபோலும்‌ எனவே 
இயம்புவர்‌ முற்றுணர்‌ பெரியோர்‌ 


பொழிப்புரை : 

சம்சார பந்தத்தில்‌ ஆட்பட்டூ வீட்டில்‌ இருந்து கொண்டே பல 
ஆசைகள்‌ கொண்ட மனத்தையும்‌ உடன்‌ வைத்துக்‌ கொண்டே தன்‌ 
சீடர்களுக்கு உபதேசம்‌ செய்யும்‌ ஞானாச்சாரியார்‌ என்று எண்ணுவது 
மிகவும்‌ பொருத்தமற்ற சிந்தனையாகும்‌, செயலாகும்‌. தென்னை 
மட்டையைக்‌ கசக்கிச்‌ சாறு பிழிந்து குடிப்பவனிடம்‌ தேங்காய்‌ பெற 
ஆசைப்படுவோன்‌ செயல்‌ போன்றதாகும்‌ என்று முழுதுணர்ந்த 
பெரியோர்கள்‌ சொல்வார்கள்‌. 


பாடல்‌ - 27 
வேத ஆகம சாத்திர புராணங்கள்‌ 
விளங்கவே கற்றுஉணர்ந்து அவற்றைத்‌ 
தீதுஅற எவர்க்கும்‌ தெளிவுற ஓதிச்‌ 
செப்பிய அந்நெறி அதனில்‌ 
சாதகம்‌ இலாத குருவினை ஒருவன்‌ 
தான்‌அடைந்து ஆனந்தம்‌ வினவல்‌ 
ஏதம்‌ஆம்‌ கழுதை தன்னைக்‌ குங்குமத்தின்‌ 
இயல்பு கேட்‌ டிடுதல்போலும்‌ என்றே 
பொழிப்புரை : 
ஒரு கழுதையிடம்‌ குங்குமத்தின்‌ மகிமை பற்றிக்‌ கேட்பது போல 
வேதம்‌ ஆகமம்‌ வேதாந்த சாத்திரங்கள்‌ தத்துவ அனுசாரம்‌ 
யாவற்றையும்‌ கற்றுத்‌ தெளிந்து அவற்றை நீத்திய வாழ்வில்‌ 
கடைப்பிடிக்காத ஒருவரை ஞானகுருவாகக்‌ கொண்டு அவர்‌ 
அனுபவித்த ஆனந்தத்தைத்‌ தனக்கு உபதேசிக்க வேண்டும்‌ 
எனக்கேட்பது போல்‌ ஆகும்‌ என்று ஞானிகள்‌ கூறுவர்‌. 


பாடல்‌ - 28 
சீவர்கள்‌ இடத்தில்‌ அருள்சிவ பத்தி 
திருந்திய துறவுமெய்ஞ்‌ ஞானம்‌ 
ஆவதுஓர்‌ வடிவமாம்‌ வேதமா முனியை 


29 திருணல்லை 


அமலஆ ரணியத்தில்‌ அடைந்தே 
தேவர்கள்‌ தேவே துன்பம்‌ஓர்‌ காலும்‌ 
சென்றிடா முத்தி தான்‌ எய்திச்‌ 
சாவதும்‌ பிறப்பு நீங்கும்‌ ஓர்‌ எநறியைச்‌ 
சாற்று எனத்‌ தாழ்ந்திட முனிவன்‌ 
பொழிப்புரை : 
அனைத்து உயிர்களிடத்திலும்‌ ஜீவகாருண்யம்‌ காண்டும்‌ 
அருள்தரும்‌ இறைபக்தி குற்றமற்ற எமய்யான துறவு அதனால்‌ 
அடைந்த மெய்ஞ்ஞானம்‌ உடையவரை மரம்‌ செடி கொடிகள்‌ நீறைந்த 
ஆரண்யத்தில்‌ கண்டு வணங்கி தேவர்க்கும்‌ மேலான முனிவரே 
ரிஷிபுங்கவரே எக்காலத்தும்‌ துயரம்‌ நெருங்காத வீடு பேற்றை 
அடைந்து பிறப்பு இறப்பு அற்ற ஒரு எபற்றியை நான்‌ அடையுமாறு 
எனக்கு உபதேசித்து அருள்வீராக என்று வணங்கி வேண்டினான்‌. 
யாடல்‌ - 29 
இருவகைச்‌ சார்வாம்‌ புறப்பற்றை நீக்கி 
இச்சையின்‌ மீட்டு அதின்‌ நினைவும்‌ 
ஒருவியே உடல்கா வலையும்கை விடுத்தே 
உள்கர ணங்கள்வா தனையும்‌ 
குருஅருள்‌ நெறியே ஒடுக்கிடில்‌ வீடும்‌ 
கூடும்தா னாகவே பவத்தின்‌ 
௧௬ அழிந்‌ திடும்‌ இந்‌ நெறியைநீ விரைவில்‌ 
கைக்கொண்டு செல்என உரைத்தான்‌ 
பொழிப்புரை : 
ஞானகுருவும்‌ அரசனே உலகம்‌ அதீல்‌ உள்ள போகங்கள்‌ ஆகிய 
இரண்டையும்‌ எனது என்று எண்ணும்‌ மயக்கம்‌ தெளிந்து தேக 
அபிமானத்தை விட்டூ ஒதுக்கி இந்திரியங்கள்‌ அந்தக்கரணங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ வாதனைகளை அகற்றி ஞானகுருவின்‌ உபதேசப்படி 
நெறிமுறைகளைக்‌ கடைப்பிடித்து வந்தால்‌ பிறப்பு இறப்பின்‌ வித்து 
தானாக அழிந்து விடும்‌. இந்த நெறிமுறையை நீ தொடர்ந்து 
கடைப்பிடிப்பாயாக என்று குரு உபதேசித்தார்‌. 
30 திருஷல்லை 


பாடல்‌ - 30 
அந்‌எநறி குருவால்‌ ஐயமும்‌ தீரிவும்‌ 
அகன்றிடத்‌ துணிவதாக்‌ கேட்டு 
முன்நெறி யான அரசுஇயற்‌ கையினில்‌ 
முயன்றனன்‌ சிறிதுநாள்‌ ஒருநாள்‌ 
பின்நெறி அதனை நினைந்துஅனை வரையும்‌ 
எபயர்ந்திட விடைகொடுத்து அரசன்‌ 
மன்‌நெறிக்‌ கோலம்‌ அகன்றுஅந்தப்‌ புரத்தில்‌ 
வதித்தனன்‌ ஒருவனாய்த்‌ தனித்தே 
பொழிப்புரை : 
குமாரதேவ மன்னர்‌ குருவின்‌ உபதேசங்களை நன்கு கேட்டூ உள்‌ 
வாங்கி ஐயம்‌ திரிபுகள்‌ அகற்றித்‌ தனியிடத்து அமர்ந்து குருவின்‌ 
உபதேசங்களை அலசி ஆராயத்‌ தொடங்கீனார்‌. அதன்‌ வண்ணம்‌ 
அரசுப்‌ பொறுப்பில்‌ இருந்து ஞான வேட்கையினுடனே சிலகாலம்‌ ஆட்சி 
புரிந்தார்‌. பின்‌ ஒரு நாள்‌ இவை யாவும்‌ எனக்குப்‌ பயன்‌ அளிப்பவை 
அல்ல என்று தெளிந்து தன்னுடைய மந்தீரி பிரதானிகளை 
வெளியேறப்‌ பணித்தார்‌. பின்‌ தன்னுடைய அரண்மனை அந்தரங்க 
அறையை அடைந்து அரசனுக்குரிய அணிமணிகளை அகற்றித்‌ 
தனித்து இருந்தார்‌. 


திருக்குறள்‌ தெணிவுறை 
மு. கார்மேகம்‌) 
வினைத்‌ திட்பம்‌ 
(செயலின்‌ மன உறுதி 


1. வினைத்திட்பம்‌ என்பது ஒருவன்‌ மனத்திட்பம்‌ 

மற்றைய எல்லாம்‌ பிற. 

வினைத்திட்பம்‌ என்பது - செயலில்‌ உறுதீ என்பது; ஒருவன்‌ 
மனத்திட்பம்‌ - ஒருவனுடைய மன உறுதியாகும்‌; மற்றைய எல்லாம்‌ பிற 
- மன உறுதி அல்லாத மற்ற எல்லாமும்‌ செயல்‌ உறுதி ஆகா. 


செயலில்‌ உறுதி என்பது ஒருவனுடைய மன உறுதீயாகும்‌; அஃது 
அல்லாத மற்ற எல்லாமும்‌ உறுதி ஆகா. 


31 திருஷல்லை 


2. ஊறுஒரால்‌ உற்றபின்‌ ஒல்காமை இவ்விரண்டின்‌ 
ஆறுஎன்பர்‌ ஆய்ந்தவர்‌ கோள்‌. 
ஊறுஒரால்‌ - குற்றம்‌ வரின்‌ விலக்குவது; உற்றபின்‌ - குற்றம்‌ வந்த 
பின்னர்‌; ஒல்காமை - தளர்ச்சி அடையாதிருத்தல்‌; இவ்விரண்டின்‌ - 
இந்த இரண்டு நிலைகளின்‌; ஆறு என்பர்‌ - வழி என்று சொல்வர்‌: 
ஆய்ந்தவர்‌ கோள்‌ - நூல்களை அறிந்தவரின்‌ கொள்கை. 


நூல்களை அறிந்தவர்களின்‌ கொள்கை வினை செய்யும்‌ போது 
குற்றம்வரின்‌ அதனை விலக்குவது. குற்றம்‌ வந்த பின்னர்‌ தளர்ச்சி 
அடையாதீருத்தல்‌ என்னும்‌ இந்த இரண்டு நிலைகளின்‌ வழி என்று 
சொல்வர்‌. 

வினை உறுதியில்‌ இவை இரண்டும்‌ நேராமல்‌ காப்பது 
அமைச்சனின்‌ கடமை. 


3. கடைக்கொட்கச்‌ செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின்‌ 

எற்றா விழுமம்‌ தரும்‌. 

கடைக்கொட்க - வினை முடிவின்கண்‌ புலப்படும்படி; செய்தக்கது - 
மன உறுதியோடு வினையைச்‌ செய்வது; ஆண்மை - ஆளுமை ஆகும்‌; 
இடைக்‌ கொட்கின்‌ - இடையிலேயே செயலின்‌ தன்மை புலப்படுமாயின்‌; 
்‌ எற்றா - நீங்காத; விழுமம்‌ தரும்‌ - துன்பத்தைத்‌ தரும்‌. 

வினை செய்தலின்‌ உறுதி முடிவின்கண்‌ புலப்படூம்படி செய்வது 
ஆளுமை ஆகும்‌. இடையிலேயே செயலின்‌ தன்மை புலப்படுமாயின்‌ 
நீங்காத துன்பத்தைத்‌ தரும்‌. 

எற்றா - எதிர்மறைப்‌ பெயரைச்சம்‌. 
4 . சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிய அரியவாம்‌ 

சொல்லிய வண்ணம்‌ செயல்‌. 

சொல்லுதல்‌ - இச்செயலை இவ்வாறு செய்து விடலாம்‌ என்று 
சொல்லுவது; யார்க்கும்‌ - எவருக்கும்‌; எளிய - எளிமையாகும்‌; 
அரியவாம்‌ - அருமையானதாகும்‌; சொல்லிய வண்ணம்‌ செயல்‌ - தாம்‌ 
சொல்லியவாறு செய்தல்‌; 

இச்செயலை இவ்வாறு செய்துவிடலாம்‌ என்று சொல்லுவது 
எவருக்கும்‌ எளிமையாகும்‌; ஆயினும்‌ தாம்‌ சொல்லியவாறு செய்தல்‌ 
அருமையானதாகும்‌. 

சொல்லுதல்‌, செயல்‌ - தொழிற்‌ பெயர்கள்‌ 


32 திருஷல்லை 


5. வீறுஎய்தி மாண்டார்‌ வினைத்திட்பம்‌ வேந்தன்கண்‌ 

ஊறுஎய்தி உள்ளப்‌ படும்‌. 

வீறுஎய்தி - சிறப்படைந்து; மாண்டார்‌ - மாட்சிமைப்பட்டவரின்‌; 
வினைத்திட்பம்‌ - செயலின்‌ உறுதி; வேந்தன்கண்‌ - வேந்தனிடத்தில்‌: 
ஊறு எய்தி - உற்று அடைந்து; உள்ளப்படூம்‌ - அனைவராலும்‌ 
நீனைக்கப்படும்‌. 

சிறப்படைந்து மாட்சிமைப்பட்டவரின்‌ செயலின்‌ உறுதி 
வேந்தனிடத்தில்‌ உற்று அடைந்து அனைவராலும்‌ நினைக்கப்படும்‌. 
6 . எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார்‌ 

திண்ணிய ராகப்‌ பெறின்‌. 

எண்ணிய - நினைத்தவற்றை; எண்ணியாங்கு எய்துப - 
நினைத்தபடியே செய்து பயனடைவர்‌; எண்ணியார்‌ - நினைத்தவர்கள்‌: 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌ - செயல்‌ முடிக்கும்‌ உறுதி உடையவராய்‌ 
இருந்தால்‌. 

செயல்‌ செய்ய நினைப்பவர்கள்‌ செயல்‌ முடிக்கும்‌ உறுதி 
உடையவராய்‌ இருந்தால்‌ நீனைத்தவற்றை நீனைத்தபடியே செய்து 
பயனடைவர்‌. 

எண்ணிய - வினையால்‌ அணையும்‌ பெயர்‌. 
7 . உருவுகண்டு எள்ளாமை வேண்டும்‌ உருள்பெருந்தேர்க்கு 

அச்சாணி அன்னார்‌ உடைத்து. 

உருவுகண்டூ - வடிவத்தைப்‌ பார்த்து; எள்ளாமை வேண்டும்‌ - 
இகழ்வதை விட்டுவிட வேண்டும்‌; உருள்பெருந்தேர்க்கு - உருள்கின்ற 
பெரிய தேருக்கு: அச்சாணி அன்னார்‌ - சிறிய அச்சாணி போன்று மன 
உறுதி கொண்டோர்‌; உடைத்து - இவ்வுலகம்‌ கொண்டுள்ளது. 

ஒருவருடைய வடிவத்தைப்‌ பார்த்து இகழ்வதை விட்டூவிட வேண்டும்‌; 
உருளுகின்ற பெரிய தேருக்கு, சிறிய அச்சாணி போன்று மன உறுதி 
கொண்டோரை இவ்வுலகம்‌ கொண்டுள்ளது. வடிவம்‌ எப்படியாகினும்‌ 
மன உறுதியே ஒரு செயலைச்‌ செய்ய உதவும்‌. 
8. கலங்காது கண்ட வினைக்கண்‌ துளங்காது 


தூக்கம்‌ கடிந்து செயல்‌. 


33 திருஷல்லை 


கலங்காது - மனக்‌ கலக்கம்‌ இல்லாமல்‌: கண்ட வினைக்கண்‌ - 
மேற்கொண்ட செயலில்‌ - துளங்காது - நடுக்கமில்லாமல்‌; தூக்கம்‌ 
கடிந்து - தாமதத்தைத்‌ தவிர்த்து; செயல்‌ - செய்ய வேண்டும்‌. 

மனக்கலக்கம்‌ இல்லாமல்‌ மேற்கொண்ட செயலில்‌ நடுக்கம்‌ 
இல்லாமல்‌ தாமதத்தைத்‌ தவிர்த்துச்‌ செய்ய வேண்டும்‌. 

கலங்காது, துளங்காது, கடிந்து - வினை எச்சங்கள்‌. 

செயல்‌ - வியங்கோள்‌. 


ஓ. துன்பம்‌ உறவரினும்‌ செய்க துணிவுஆற்றி 

இன்பம்‌ பயக்கும்‌ வினை. 

துன்பம்‌ உறவரினும்‌ - செயல்‌ முயற்சியில்‌ துன்பம்‌ மிகுதியும்‌ 
வந்தாலும்‌; செய்க - செய்ய வேண்டும்‌; துணிவு ஆற்றி - மன உறுதி 
கொண்டு; இன்பம்‌ பயக்கும்‌ வினை - இன்பம்‌ தருகின்ற செயல்‌; 

செயல்‌ முயற்சியில்‌ துன்பம்‌ மிகுதியும்‌ வந்தாலும்‌ இன்பம்‌ தருகின்ற 
செயலை மன உறுதீகொண்டூ செய்ய வேண்டும்‌. 

உறவரினும்‌ - எச்ச உம்மை 

செய்க - வியங்கோள்‌ 
10. எனைத்தீட்பம்‌ எய்தியக்‌ கண்ணும்‌ வினைத்தீட்பம்‌ 

வேண்டாரை வேண்டாது உலகு. 

எனைத்தீட்பம்‌ - எந்தவித உறுதி; எய்தியக்‌ கண்ணும்‌ - 
உடையவராய்‌ இருந்தாலும்‌; வினைத்திட்பம்‌ - செயல்‌ உறுதி; 
வேண்டாரை - விரும்பாதவரை; வேண்டாது உலகு - இந்த உலகம்‌ 
விரும்பமாட்டாது. 

எந்தவித உறுதி உடையவராய்‌ இருந்தாலும்‌ செயல்‌ உறுதியை 
விரும்பாதவரை இந்த உலகம்‌ விரும்பமாட்டாது. 

உலகு - ஆகுபெயர்‌ 

வேண்டாது - எதீர்கால வினைமுற்று. 

(தொடரும்‌...) 


34 திருஷல்லை 


நேர றமேலாண்றை 
(இல.பழனியப்பன்‌) 

நேர மேலாண்மை இன்று முக்கியத்துவம்‌ பெற்று மனித வாழ்வின்‌ 
எல்லா நிலையிலும்‌ தேவையான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படூகிறது. 

இழந்து விட்ட நேரம்‌ மீண்டும்‌ வராது, அதனால்‌ தான்‌ காலம்‌ 
எபான்போன்றது என்று போற்றப்படுகிறது. ஒரு மனிதன்‌ 
முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கான வாழ்வு வாழ நேர மேலாண்மையே 
உதவி செய்கிறது. இது தனி வாழ்விலும்‌ ஏன்‌ பணிவாழ்விலும்‌ 
கைகொடுத்து நமது குறிக்கோளை, நமது நேரத்தை வீணாக்காமல்‌ 
அடைய உதவி செய்கீறது. 

நேர மேலாண்மையை நல்ல விதமாகக்‌ கையாளத்‌ தெரிந்தால்‌ 
பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு எளிதில்‌ சுலபமாகக்‌ கையாள 
முடியும்‌. 

நேர மேலாண்மைத்‌ திறன்‌ மூலம்‌ உங்கள்‌ நேரத்தையும்‌ மன 
அழுத்தத்தையும்‌ சக்தி நிலையையும்‌ உங்களால்‌ நெறிப்படுத்த 
முடியும்‌. 

உங்களால்‌ உங்கள்‌ பணியில்‌ முன்னேற்றம்‌ காணமுடியும்‌, 
உங்களின்‌ குடூம்ப வாழ்வினைச்‌ சிறப்பாக அமைத்துக்கொள்ள 
முடியும்‌. ்‌ 

நேரம்‌ என்பது உங்களிடையே உள்ளது, உங்களிடமிருந்து 
யாராலும்‌ அதைப்‌ பிரிக்க முடியாது. 

நேரம்‌ என்பது இயற்கையின்‌ சக்திவாய்ந்த மனித குலத்தைக்‌ 
காக்கும்‌ ஒப்பற்ற பலம்‌. நேரம்‌ என்பது, 
கடந்த காலம்‌ - Past, நிகழ்காலம்‌ - Present, மற்றும்‌ எதிர்காலம்‌ 
சப்பா ஆகிய மூன்று பரிணாமங்களைக்‌ கொண்டது. கடந்த காலம்‌ 
என்பது வரலாறு (445௦௫) நிகழ்காலம்‌ என்பது மேம்பாடு 
(Development) எதிர்காலம்‌ என்பது கண்ணோட்டம்‌ (415101) 


ஒவ்வொரு மனிதனும்‌ பல்வேறு முறையில்‌ நேரத்தை மதிப்பீடு 
செய்கிறான்‌; ஆனால்‌ நம்மிலே பலர்‌ இன்றளவும்‌ நேரத்தின்‌ 
அருமையினை உணராத நிலையிலேயே இருக்கிறோம்‌. 


35 திருஷல்லை 


நேரம்‌ என்பது மிகவும்‌ சக்திவாய்ந்த நினைஷட்டி (Remainder); 
உரிய நேரத்தில்‌ உரிய காலத்தில்‌ நாம்‌ செயல்பட இதுவே 
அடிப்படையாகத்‌ திகழ்கிறது. கடிகாரம்‌ என்பது காலத்தை நமக்கு 
அடையாளம்‌ காட்டும்‌ ஒரு கருவியாகும்‌. நம்மைக்‌ கடந்த காலத்திற்கு 
அழைத்துச்‌ செல்வது நினைவுகள்‌ (லார) நம்மை முன்னோக்கி 
அழைத்துச்‌ செல்வது கனவுகள்‌ (Dream5). 


தேர்விலே தோற்ற ஒருவனுக்கு ஒரு ஆண்டின்‌ அருமை தெரியும்‌. 

வளர்ச்சி குன்றிய குழந்தையைப்‌ பெற்றெடுத்த தாய்க்கு 
ஒருமாதத்தின்‌ அருமை தெரியும்‌. 

வாரப்பத்தீரிக்கையின்‌ ஆசிரியருக்கு ஒரு வாரத்தின்‌ அருமை 
தெரியும்‌. 


ஒருவரை ஒருவர்‌ சந்திக்கக்‌ காத்திருக்கும்‌ காதலருக்கு ஒருமணி 
நேரத்தின்‌ அருமை தெரியும்‌. 

இரயிலைத்‌ தவற விட்டவருக்கு ஒரு நிமிடத்தின்‌ அருமை தெரியும்‌. 

விபத்திலிருந்து தப்பித்தவனுக்கு ஒரு நொடியின்‌ அருமை தெரியும்‌. 

ஆகவே கடந்த நேரம்‌ என்பது ஒரு வரலாறாக மாறிவிடும்‌: திரும்ப 
வராது. 


நாளை என்பது ஒரு புதிர்‌ போன்றது, இன்று என்பதுதான்‌ நமக்குக்‌ 
கிடைத்துள்ள பரிசு. அந்தப்‌ பரிசை நாம்‌ நல்லவிதமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. நேரம்‌ என்பது இலவசமே; ஆனால்‌ 
விலைமதீப்பற்றது. நாம்‌ அதற்குச்‌ சொந்தக்காரர்‌ ஆக முடியாது. 
பணத்தை நம்மால்‌ அதிகமாகச்‌ சம்பாதிக்க முடியும்‌; ஆனால்‌ 
நேரத்தை அவ்வாறு பெற முடியாது. நம்மிலே பலர்‌ எனக்கு 
நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டு சாதனையை இழந்து 
வேதனையில்‌ வலம்‌ வருகிறோம்‌. நேரம்‌ என்பது மட்டுமே நம்‌ 
அனைவருக்கும்‌ உண்மையான மூலதனமாகும்‌. இது ஒன்றே 
இழக்கக்‌ கூடாததும்‌, இழக்க முடியாததும்‌ ஆகும்‌. 

ஒவ்வொரு நொடியும்‌ நமது வாழ்வின்‌ சூழல்கள்‌ மாறிக்கொண்டே 
இருக்கின்றன. 

சில நேரம்‌ வெற்றி, சில நேரம்‌ தோல்வி 

சில நேரம்‌ மகிழ்ச்சி, சில நேரம்‌ துக்கம்‌ 


இதுவே நமக்கு நேரம்‌ அவ்வப்போது தரும்‌ பரிசு. 


36 திருஷ்ல்லை 


சக்கரம்‌ சுழல்வதுபோல்‌ நேரமும்‌ சுற்றிக்கொண்டே 
அமைதிப்புரட்சியை ஏற்படூத்திக்கொண்டே இருக்கிறது. 

காலம்‌ வரும்வரை பொறுமையடன்‌ காத்திருந்து திட்டமிட்டுச்‌ 
செயல்படுத்தினால்‌ நாம்‌ இதில்‌ வெற்றி பெற முடியும்‌. மொத்தத்தில்‌ நேர 
மேலாண்மை என்பது திறமை, கல்வி, நுட்பம்‌ ஆகியவற்றின்‌ 
கூட்டுக்கலவையாகும்‌. 

இன்றைய அவசரயுகத்தில்‌ நம்‌ வாழ்க்கைக்கு எல்லா நிலையிலும்‌ 
கைகொடுக்கும்‌ நேர மேலாண்மையைச்‌ செயல்படுத்தி வெற்றி 
குவிப்பது நம்‌ அனைவரின்‌ கைகளிலேயே உள்ளது. 


திருவிளையாபடற்புராணம்‌ 
வாதவூர்‌ அடிகளுக்கு உபதேசித்தது 
வையை வளநதீயின்‌ கரையிலே திருவாதவூர்‌ என்ற திருப்பதி 
இருந்தது. அவ்வூர்‌ எல்லா விதமான வள நலங்கள்‌ கொண்டூ 
இலங்கியது. நகர்‌ முழுதும்‌ திருவிழாக்கள்‌, வீடுகள்‌ தோறும்‌ 
விருந்துகள்‌, பாட சாலைகள்‌ தோறும்‌ வேதங்கள்‌, வயல்கள்‌ தோறும்‌ 
உழவுத்‌ தொழில்‌ மலிந்திருந்தன. 


வளங்கொழிக்கும்‌ அத்திருவூரிலே சிவபெருமான்‌ திருவருளாலே 
ஒருவர்‌ வந்தவதரித்தார்‌. பெற்றோர்கள்‌ அவருக்குத்‌ திருவாதவூர்‌ 
என்று திருப்பயர்‌ கட்டினர்‌. வேதம்‌ விதித்தபடி வயதுக்கேற்ற 
சடங்குகள்‌ எல்லாம்‌ செய்யப்‌ பெற்றுச்‌ செவ்வனே வளர்ந்துவந்தார்‌. 
வேத வேதாகமங்கள்‌, சாஸ்திரங்கள்‌, புராணங்கள்‌, கலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பதினாறு வயதுக்குள்ளாகக்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 
இளம்பிராயத்திலே சகலாகம பண்டிதனாக, சகலகலா வல்லவனாகத்‌ 
திகழ்ந்து நீன்ற திருவாதவூராரது அறிவுத்‌ திறமையை அறிந்தவர்‌ 
சென்று அரிமர்த்தன பாண்டியனிடம்‌ மொழிந்தனர்‌. அது கேட்ட 
மகிழ்ந்த பெருவழுதி திருவாதவூரரைத்‌ தன்பால்‌ அழைத்துக்கொண்டு 
பலவகைச்‌ சிறப்பும்‌ செய்து மந்திரி பதவியையும்‌ அளித்தான்‌. 
திருவாதவூரர்‌ போர்க்கலைப்‌ பயிற்சியும்‌ மனுதர்ம சாஸ்தீரப்‌ பயிற்சியும்‌ 
நன்கு பெற்றுணர்ந்தார்‌. அத்தன்மையால்‌ எல்லா மந்தீரிகளிலும்‌ 
சிறந்து முதல்‌ மந்திரியானார்‌. கடல்‌ கடந்த பல்வேறு நாட்டிலிருந்து 
வேந்தரும்‌ பாண்டியனுடன்‌ நட்புறவு கொள்ளச்‌ செய்தார்‌ வாதவூரர்‌. 


37 திருஷுல்லை 


பாண்டியனது கண்ணும்‌ கவசமுமென விளங்கித்‌ தொழில்‌ நடத்திச்‌ 
சிறப்பெய்தினார்‌ வாதவூரர்‌. 

வாதவூரர்‌ செவ்வனே முதல்‌ மந்திரி வேலை பார்த்துவரும்‌ நாளிலே 
உண்மைப்‌ பொருள்‌ இது மெய்மைப்‌ பொருள்‌ இது என்று பகுத்தறியும்‌ 
ஆற்றலை அதிவிசேஷமாகப்‌ பெற்றார்‌. இம்மை மறுமை என்ற 
இரண்டின்‌ பயன்களிலேயும்‌ வெறுப்புக்ககாண்டவராகிய 
உளத்தூய்மை பெற்று மோக்ஷம்‌ பெறும்‌ வழியை ஆராயத்‌ 
தொடங்கினார்‌. 


புறச்‌ சமயங்களும்‌ வேதம்‌ தழுவிய அகச்சமயங்களும்‌ மனமாசு 
போக்கீ இறைவன்‌ திருவருளைத்‌ தெளிவுறுத்தமாட்டா. ஆணவப்‌ 
பிணிப்பு நீங்காது; அதனால்‌ மோக்ஷம்‌ சித்தீக்காது. பக்தி செய்து 
இறைவன்‌ திருவருளைப்‌ பெற்ற அடியார்களுக்குத்தான்‌ மோக்ஷம்‌ 
கிடைக்கும்‌ என்று வேதம்‌ சொல்லும்‌: வேதத்தின்‌ உண்மையான 
பொருட்‌ தெளிவைச்‌ சக்திநிபாதம்‌ பெற்ற பரிபக்குவருக்கே 
சிவாகமங்கள்‌ உணர்த்துமாம்‌. வேத முடிவோ ஆகம முடிவோ அவை 
அடையும்‌ பொருள்களிலே வித்தியாசம்‌ கிடையாது. அவற்றுள்ளும்‌ 
வேற்றுமை காட்டும்‌ தன்மையைப்‌ போக்கி ஆணவமலக்‌ 
கட்டுகளையெல்லாம்‌ விலக்கி உடையவனாகிய தன்னையும்‌ 
உடைமைப்‌ பட்டவனாகிய என்னையும்‌ அறிவித்திடுகின்ற 
ஞானரூபமான குருநாதன்‌ எப்போது வருவானோ? 
ஞானாசிரியனாகிய பெருந்தகையின்‌ அருளால்‌ அன்றி பாசக்‌ கடலைச்‌ 
சாஸ்தீர ஞானத்தாலும்‌ கேள்வியினாலும்‌ கடத்தல்‌ அரிது என்றிவ்வாறு 
பலப்பல எண்ணினார்‌ திருவாதவூரார்‌. 


மோக்ஷம்‌ பெறவேண்டும்‌ என்ற பேராசையினாலே வேதாகம 
சாஸ்திரங்களில்‌ வல்லவர்கள்‌ தம்மிடம்‌ வரும்‌ போதெல்லாம்‌ 
அவர்களோடு சம்பாஷணை செய்து மெய்ப்‌ பொருளை ஆராய்வார்‌. 
ஆராய்ந்த பொருள்‌ எதிலும்‌ அவர்‌ அமைதி காணவில்லை. 
சிவபெருமானிடத்திலே கொண்ட பெரும்‌ பக்தி உள்ளே பதிந்து இடம்‌ 
கொள்ள அரிமர்த்தன பாண்டியனுக்கும்‌ பேருதவியாக இருந்து 
அரசியலைச்‌ சிறப்பாக நடத்தி வந்தார்‌. 


38 திருஷல்லை 


இவ்வாறாக ஒழுசிவரும்‌ திருவாதவூரர்‌ ஒருநாள்‌ பாண்டியன்‌ 
சபையிலே சென்று நின்றார்‌. அந்தச்‌ சமயம்‌ பார்த்து, குதிரைக்‌ 
காவலர்கள்‌ அரசன்‌ முன்‌ வந்து வணங்கி நின்று வெற்றி வேற்‌ செழிய! 
நமது குதிரைகளிலே இறந்தன போக எஞ்சியவற்றுள்‌ பல 
வியாதியுடைய கிழடாகவும்‌ உள்ளன. நல்ல குதீரையாக ஒன்றுகூட 
இல்லை, என்று விண்ணப்பித்தனர்‌. அது கேட்ட அரிமர்த்தன 
பாண்டியன்‌ தனது பிரதம மந்திரியான வாதவூரரை நோக்கி, நீர்‌ நமது 
பொக்கிஷ அறையைத்‌ திறந்து வேண்டிய பொருள்களை எடுத்துக்‌ 
காண்டு செல்லுக. சென்று கடல்‌ துறையில்‌ வந்து இறங்கும்‌ 
குதிரைகளில்‌ சிறந்தனவற்றைத்‌ தேர்ந்தெடுத்து விலை கொடுத்து 
வாங்கி வருக என்று பணித்து அனுப்பினார்‌. 

மனம்‌ வேறுபட்டூப்‌ பிரதமமந்திரி அலுவல்‌ பார்க்கும்‌ திருவாதவூரர்‌ 
பபொக்கிஷத்தைத்‌ திறந்தார்‌. குதிரைகள்‌ வாங்குவதற்கான பெரும்‌ 
பொருளை எடுத்துக்‌ கொண்டு, அரசனிடம்‌ விடைபெற்றுப்‌ புறப்பட்டார்‌. 

பின்னர்‌ திருவாதவூரர்‌ குதிரைகள்‌ வாங்குவதற்காக ராஜாங்க 
பொக்கிஷத்திலிருந்து எடுத்துவந்த பொன்‌ மூட்டைகளை ஒட்டகங்களின்‌ 
மேல்‌ ஏற்றி அவைகளை முன்னே அனுப்பிவைத்தார்‌. தான்‌ 
திருக்கோவில்‌ சென்று எபொற்றாமரைத்‌ தீர்த்தத்திலே நீராடினார்‌. 
தீர்த்தக்‌ கரையிலிருக்கும்‌ சித்தி விநாயகரைப்‌ பணிந்தார்‌. பின்னர்‌ 
மீனாட்சியம்மையையும்‌ சோமசுந்தரப்‌ பெருமானையும்‌ 
வணங்கினார்‌. சிவபெருமான்‌ திருமுன்‌ நீன்று ஆலவாய்‌ அண்ணலே! 
அடியேனுக்கு ஒருவரம்‌ ஈந்தருளல்‌ வேண்டும்‌; நான்‌ கொண்டூசெல்லும்‌ 
பொருள்‌ எல்லாம்‌ தேவரீருக்கும்‌ தேவரீரது அடியார்க்கும்‌ பயனாக 
வேண்டும்‌, என்று வேண்டித்‌ துதித்து நீன்றார்‌. அது சமயம்‌ ஆதிசைவ 
அர்ச்சகர்‌ ஒருவர்‌ எதிர்வந்து விபூதி தந்தார்‌. அதனைச்‌ சோமசுந்தரப்‌ 
பெருமானது திருவருட்‌ பிரசாதமாகக்‌ கருதிய திருவாதவூரரும்‌ 
இருகரங்களாலும்‌ மரியாதையுடன்‌ வாங்கி நெற்றியிலே 
பூசிக்கொண்டார்‌. பின்னர்‌ சிவபெருமானிடம்‌ விடை பெற்றுச்‌ சென்றார்‌. 

இன்னிசை வாத்தியங்கள்‌ இயம்ப வாதவூரர்‌ பொற்‌ சிவிகையில்‌ 
அமர்ந்து புறப்பட்டார்‌. 


39 திருஷல்லை 


சோமசுந்தரப்‌ பெருமான்‌ திருவாதவூரருடைய 
இருவினைலயாப்பையும்‌ மலபரி பாகத்தையும்‌ உணர்ந்தார்‌. 
குருவாகீச்‌ சென்று அவரை வலிய ஆட்கொண்டு தமது தீருப்பணியிலே 
நீறுத்தியருளத்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. உடனே, தனது அருட்திறத்தால்‌ 
வேதீயர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த குருவாகத்‌ திருமேனி கொண்டருளினார்‌. 
தன்னை விட்டூப்‌ பிரியாத மாணவர்கள்‌ பலருடன்‌ வந்து திருப்பெருந்‌ 
துறையிலே திருக்கோவிலின்‌ உள்ளே குருந்தமரமொன்றின்‌ அடியிலே 
இனிது எழுந்தருளியிருந்தார்‌. 


திருவாதவூராரும்‌ தனது கடல்‌ போன்ற பெருஞ்சேனையோடூ 
தீருப்பெருந்துறையை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்‌. 
அத்திருவரின்‌ எல்லையை நெருங்க நெருங்க வாதவூராரின்‌ 
உள்ளத்திலே மகிழ்ச்சி நீரம்பியது. கூப்பிய கரங்கள்‌ சிரமேல்‌ சென்றன. 
கண்களிலிருந்து ஆனந்தநீர்‌ பெருகியது. இறைவன்‌ திருப்பணிக்கே 
தம்மை உய்த்திடும்‌ மனத்திடையே திருவருள்‌ விளைந்தது. இவர்‌ ஒரு 
பித்தர்‌ என்று பலர்‌ கூறும்படித்‌ தன்னை மறந்த பெரும்‌ பக்தராகி நடந்து 
சென்றார்‌. அவருக்கு, சக்தி நிபாதநிலை கூடியது. எளியேனை 
ஆட்கொண்டருளும்‌ கருணைக்கடல்‌ அமர்ந்திருக்கும்‌ திருப்பதி 
இதுதான்‌ போலும்‌ என்று எண்ணியபடியே ஊருக்குள்‌ புகுந்தார்‌. 
திருக்கோவில்‌ சேர்ந்து அங்குள்ள சிவதீர்த்தத்திலே நீராடியெழுந்து 
இறைவனைத்‌ தரிசனம்‌ செய்தார்‌. தோத்திரம்‌ செய்து கொண்டே 
திருக்கோவிலை வலம்‌ வந்தார்‌. அப்போது தட்சிணாமூர்த்தியின்‌ 
திருக்கோலம்‌ எழுந்தருளப்பெற்ற குருந்த மரத்தினை எதீரே கண்டார்‌. 

வேதங்கள்‌, சிவாகமங்கள்‌, புராணங்கள்‌, இசை நூல்கள்‌, 
சமயசாத்திரங்கள்‌ எல்லாம்‌ ஒலித்துக்‌ கொண்டிருந்தன. 
வேதசாரத்தையும்‌, மோக்ஷசாதனத்தையும்‌, ஆகமபாதங்களையும்‌ 
சிக்கலற உணர்ந்த பெரிய மாணவர்‌ குழாம்‌ அங்கே அமர்ந்திருந்தது. 
நால்வகை மார்க்கத்தினரும்‌ அங்கே யிருந்தனர்‌. ஞானிகளும்‌, 
யோகியர்களும்‌, சன்னியாசிகளும்‌ அங்கே அமர்ந்திருந்தனர்‌. பெருந்‌ 
தகுதியுடைய தொண்டர்கள்‌ கூட்டத்துக்கு நடூ நாயகமாகி 
அமர்ந்திருக்கும்‌ அருள்வடிவத்தை வாதவூரர்‌ கண்டார்‌. 
யோகாசனத்தில்‌ வீற்றிருந்த குருநாதனின்‌ திருக்கரத்திலே 
சிவஞானபோதச்‌ சுவடி இலங்குவதையும்‌ கண்டார்‌. 


40 திருரல்லை 


சிவபெருமானுடைய திருக்குறிப்பு உள்ளேயிருந்து உணர்த்தியருளியது. 
உடனே குரு மகா சன்னிதானத்திலே வணங்கிக்கைகளைச்‌ சிரமேற்‌ 
கூப்பி உள்ளம்‌ உருகி நின்றார்‌. வாதவூரர்‌ சிவபெருமானது அன்பு 
பின்னிய அருள்‌ வலையிலே அகப்பட்டூக்‌ கொண்டார்‌. 

ஞானமார்க்கம்‌ பற்றிய மாணவர்களது பக்குவத்தை நன்றாக 
அறியவல்ல ஞானாசிரியன்‌ சிவபெருமானே வாதவூரருக்குத்‌ 
திருவடியைக்‌ காட்டினார்‌. அவரது ஞானபரமான ஒழுக்கத்தையும்‌ 
பக்தியையும்‌ கண்டு அவர்‌ தத்தம்‌ செய்த உடல்‌ பொருள்‌ ஆவி 
மூன்றையும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. தமது ஞானக்‌ கண்ணால்‌ 
மும்மலங்களையும்‌ போக்கியருளினார்‌. தமது திருவடித்‌ தாமரையைச்‌ 
சூட்டினார்‌. பின்னர்‌ தமது திருக்கரத்தினை வாதவூரரின்‌ சிரசில்‌ வைத்து 
சூக்ஷ்ம பஞ்சாக்ஷரத்தை உபதேசம்‌ செய்து அவரது பாசபந்தத்தைப்‌ 
போக்கிப்‌ பேரின்பம்‌ விளைத்துச்‌ சிவ வடிவாகுமாறு திருவருள்‌ 
புரிந்தார்‌. 

பரமாசாரியன்‌ தனது சட்சு தீட்சையினாலே வாதவூரரைத்‌ 
தன்மயமாக்கிக்‌ கொண்டார்‌. அதனால்‌ தன்னையும்‌ மறந்த 
மெய்ஞ்ஞான வடிவினராகி எதையும்‌ மறந்தவரானார்‌ வாதவூரர்‌. 
பரமானந்தத்‌ தேன்‌ உள்ளே அமுதமயமாகத்‌ தித்தித்தது. பரமானந்தப்‌ 
பெருஞ்சுடர்‌ உள்ளே ஒளிவிட்டது. உள்ளத்திலே உண்மை௰யாளி 
உண்டானதாலே அவரது வாக்கிலே ஞானக்கலைமகள்‌ தானேவந்து 
களிநடம்‌ புரியலானாள்‌. கூப்பிய கரங்களோடு ஆனந்த பாஷ்பம்‌ 
பெருக, நாத்தழுதழுக்க உடல்‌ சிலிர்க்கப்‌ பரமகுருவைப்‌ போற்றிப்‌ 
பணிந்து தோத்திரம்‌ செய்யலானார்‌. அற்புதமான தெய்வத்‌ தமிழ்ப்‌ 
பாடல்கள்‌ உள்ளத்தின்‌ உள்ளிருந்து எழுந்தன. சிறந்த பழுத்த 
சொற்களாகிய மாணிக்கங்களைக்‌ கோவைப்‌ படுத்தி பக்தி என்னும்‌ 
சூத்திரத்தால்‌ தொடுூத்துத்‌ தனது ஞானாசாரியனுக்கு அணிவித்தார்‌ 
வாதவூரடிகள்‌. சிவஞானகுருபரன்‌ தமது மெய்யன்பரின்‌ திவ்யமான 
பாடல்களைக்‌ கேட்டூ மகிழ்ந்து அவருக்கு மாணிக்கவாசகன்‌ என்னும்‌ 
திருப்பெயரைப்‌ புனைந்தருளினார்‌. 


ஞான பூசை புரிந்து வந்த மாணிக்கவாசகரும்‌ அவ்விடமே தங்கி 
மாணவர்கள்‌ ஓதுகின்ற ஆகம உபநிஷதப்‌ பொருள்களை எல்லாம்‌ 


41 திருஷல்லை 


கேட்டு மகீழ்வாராயினர்‌. சிவபெருமான்‌ தமது மெய்யன்பரான 
மாணிக்கவாசகரின்‌ அமுதமயமான பாடல்களைச்‌ சிலகாலம்‌ கேட்டு 
மகீழ்ந்தருள விரும்பினார்‌ போலும்‌. தவிரத்‌ தனது பக்தி வலைப்பட்ட 
அன்பரிடமிருந்து பொன்னை யெல்லாம்‌ எகாள்ளை கொள்ள 
விரும்பினார்‌ போலும்‌. ஆதலால்‌, மாணிக்கவாசகரை நோக்கி, நீ 
இங்கே செய்ய வேண்டிய செயல்‌ சிறிது உண்டு. ஆகையால்‌ இங்கு நீ 
சில நாட்கள்‌ இருப்பாயாக என்று இயம்பி விட்டுத்‌ தன்‌ அடியார்களோடுூ 
மறைந்தருளினார்‌. 


கருணாமூர்த்தியான சிவபெருமான்‌ தனது திருவுருவம்‌ காட்டி 
மறைந்தருளியதும்‌ மாணிக்கவாசகர்‌ துயரக்‌ கடலுள்‌ ஆழ்ந்தார்‌. 
பிரிவாற்றாமையால்‌ பெரிதும்‌ துன்பப்பட்டூப்‌ பித்தர்‌ போல உழன்றார்‌. 
எந்தையே! எளியேனை இங்கு தனியே ஏங்கவிட்டு எங்கு 
சென்றருளினீரோ? என்று புலம்பிக்‌ கதறி அழுது முறையிட்டார்‌. இளம்‌ 
கன்றினை விட்டுப்‌ பிரிந்த தாய்ப்‌ பசுவைப்‌ போல மனம்‌ உருகினார்‌. 
பின்னர்‌ கோபுரவாசலுக்கு வெளியே சென்றார்‌. அங்கே தமது வரவை 
எதீர்நோக்கிக்‌ காத்திருந்த பாண்டிய பரிவாரங்களைப்‌ பார்த்து நீங்கள்‌ 
அனைவரும்‌ தீரும்பிச்‌ செல்லலாம்‌. குதிரைக்‌ கூட்டங்கள்‌ எல்லாம்‌ ஆடி 
மாதத்திலே கடல்‌ துறையிலே வந்து இறங்கும்‌ என்னும்‌ விவரத்தை ' 
முன்னதாகவே சென்று பாண்டிய வேந்தனுக்குச்‌ சொல்லுங்கள்‌ என்று 
பணித்தனுப்பினார்‌. பரிவாரங்களும்‌ முன்னே சென்று பாண்டியர்‌ 
பெருமானுக்கு விவரம்‌ சொல்லினர்‌. 


வாதவூரடிகளும்‌ பாண்டியன்‌ பொருட்டுக்‌ குதிரைகள்‌ வாங்கக்‌ 
கொணர்ந்த பொற்காசுகளைப்‌ பயன்படுத்திச்‌ சிவபெருமானுக்கு 
பூஜைகள்‌, திருவிழாக்கள்‌, திருக்கோயில்‌ திருப்பணிகள்‌ 
ஆகியவற்றுக்கு நிரம்பச்‌ செலவு செய்தார்‌. சிவனடியார்கள்‌ 
விஷயத்தீலும்‌ ஏராளமாகச்‌ செலவு செய்தார்‌; அவாவறுத்த நிலையிலே 
நின்று தீருப்‌ பெருந்துறையிலே இருந்து வரலானார்‌. நாட்கள்‌ கடந்தன. 

ஆடி மாதமும்‌ வந்தது. ஆனால்‌ குதிரைகளைப்‌ பற்றிய ஒரு 
செய்தியும்‌ கிடைக்கவில்லை மதுரைப்‌ பாண்டியனுக்கு. ஆதலால்‌ 
குதிரைகள்‌ இன்னும்‌ வந்த பாடில்லை! விவரம்‌ என்ன? என்று ஓலை 
எழுதீத்‌ தனது முதலமைச்சர்‌ வாதவூரருக்கு விடுத்தான்‌. பாண்டியன்‌ 
அனுப்பிய ஓலையை வாங்கிப்‌ படித்தார்‌ மாணிக்கவாசகர்‌. இனி என்ன 


42 திருஷல்லை 


செய்வது? வேறு என்ன வழி உள்ளது? என்று எண்ணி வருந்தினார்‌. 
பிறகு மனத்தை அமைதீப்படூத்திக்‌ கொண்டு குருபரனாகிய 
சிவபெருமானது திருக்கோவிலை அடைந்தார்‌. பெருமான்‌ 
சன்னிதானத்திலே நின்று கொண்டு ஐயனே சுந்தரபாண்டியனே! திருப்‌ 
பெருந்துறைச்‌ செல்வமே! பாண்டியன்‌ என்‌ வசம்‌ ஒப்புவித்த 
எசல்வத்தைலயல்லாம்‌ நினது திருக்கோவில்‌ திருப்பணிகளிலும்‌ 
அடியார்க்கு அமுதளித்தலிலும்‌ செலவிடூமாறு செய்தருளினீர்‌. இனி 
அடியேன்‌ செய்யக்கூடியது யாது? பாண்டிய மன்னனுக்கு எவ்வாறு 
குதிரைகள்‌ வாங்கிக்‌ கொடூப்பது? என்று வேண்டித்‌ துதித்தார்‌. 

அதுகேட்ட சிவபெருமானும்‌ ஆகாசவாணியாக, குதிரைகள்‌ 
எல்லாம்‌ வரும்‌ என்று ஓலை எழுதிப்‌ பாண்டியனுக்கு அனுப்புக என்று 
மொழிந்தருளினார்‌. மாணிக்கவாசகரும்‌ தெய்வத்திருவொலிகேட்டூ 
மிகவும்‌ அகமகிழ்ந்து அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு 
ஓலையயோன்று விடுத்தார்‌. வாதவூராரது திருமுகம்‌ கண்ட வழுதியும்‌ 
மிகவும்‌ மகிழ்ந்தான்‌. குதிரைகளின்‌ வரவை மிகுந்த ஆவலோடு 
எதர்பார்த்திருந்தான்‌. 

அன்றிரவு மாணிக்கவாசகர்‌ இன்பக்‌ கனவொன்று கண்டார்‌. 
அதிலே சிவபெருமான்‌ ஞானாசிரிய வடிவம்‌ கொண்டு எழுந்தருளினார்‌. 
மன்னன்‌ மனத்தைக்‌ கவரத்தக்க, வெற்றி விளைக்கத்தக்க சிறந்த 
குதிரைகளை வாங்கிக்‌எகொண்டு வருவோம்‌; இன்றே புறப்பட்டூ 
முன்னால்‌ போவாயாக என்று கூறியருளினார்‌. உடனே 
மாணிக்கவாசகர்‌ துயில்‌ நீங்கி எழுந்து இறைவன்‌ மொழிந்தருளியது 
பற்றியே சிந்தித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

மறுநாள்‌ பொழுது விடிந்தது. மாணிக்கவாசகர்‌ எழுந்தார்‌. சிவ 
தீர்த்தம்‌ ஆடிப்‌ பெருமானைத்‌ திரிசித்து வணங்கி விடைபெற்றுப்‌ 
புறப்பட்டார்‌. மதுரைமாநகரத்தை நோக்கி நடக்கலானார்‌. பல காதவழி 
கடந்து சென்று மதுரை சேர்ந்தார்‌. பின்னர்‌ அரண்மனை சென்று 
அரிமர்த்தன பாண்டியனைக்‌ கண்டு வணங்கி முன்‌ நீன்றார்‌. 
பாண்டியனும்‌ அவரை வரவேற்று, செம்பொன்‌ எவ்வளவு கொண்டூ 
சென்றீர்‌? எத்தனை குதிரைகள்‌ வாங்கினீர்‌? என்றெல்லாம்‌ 
வினாவினார்‌. விடையாக மாணிக்கவாசகரும்‌ மன்னர்‌ பெருமானே! 


43 கிருணல்லை 


யான்‌ எடுத்துச்‌ சென்ற பொன்னுக்கோர்‌ அளவில்லை! வாங்கிய 
குதிரைகட்கும்‌ அளவில்லை! குதிரைகள்‌ எல்லாம்‌ பின்னால்‌ வந்து 
கொண்டிருக்கின்றன, காணலாம்‌. இதன்‌ காரணமாகத்‌ தாங்கள்‌, 
துரகபதீ என்னும்‌ பெயர்‌ பெற்று விளங்குவீர்‌ என்று பகன்றார்‌. 
பாண்டியன்‌ மகிழ்ந்தான்‌; வளமான நற்பரிசுகள்‌ பலவற்றை வழங்கிய 
பின்‌ வாதவூரரை மனைக்கு அனுப்பி வைத்தான்‌. 


மாணிக்கவாசகர்‌ பொற்றாமரைத்‌ திருக்குளத்திலே ஸ்நானம்‌ 
செய்து சித்திவிநாயகரின்‌ திருவடி பணிந்து சென்று சோமசுந்தரப்‌ 
பெருமானைத்‌ தரிசித்து வணங்கினார்‌. எம்‌பருமானே! முழுமுதலே! 
பாண்டியன்‌ பொன்னையும்‌ எளியேன்‌ பணியையும்‌, ஒருங்கே 
ஆட்கொண்டருளினீர்‌. பாண்டியன்‌ கோபம்‌ கொள்ளாது மிகவும்‌ 
மகீழும்படி குதிரைகள்‌ வரக்கூடூவது எப்படி? என்று விண்ணப்பித்து 
நீன்றார்‌; அதுபோது சிவபெருமான்‌, உண்மை பக்தனே! 
பயப்படவேண்டாம்‌. மிகவும்‌ சிறந்த குதிரைகளைக்‌ கொண்டூ வருவோம்‌ 
என்று ஆகாசவாணியாக இயம்பியருளினார்‌. வானொலி கேட்டு 
மகிழ்ச்சி பெற்ற வாதவூரரும்‌ சிவபெருமான்‌ அருள்‌ திறத்தை 
வியந்தவாறு தமது மனை சேர்ந்தார்‌. 


வாதவூரர்‌ தம்‌ மனை சேர்ந்ததும்‌ அவரது உறவினரும்‌, 
நண்பர்களும்‌, அன்புடைய பணியாளரும்‌, பரிவு கொண்ட அயலாரும்‌, 
ஏனையோரும்‌ வந்து நெருங்கி இடித்துரைத்தனர்‌. அரசியலும்‌ 
அமைச்சும்‌ நன்‌ குணர்ந்த நீர்‌ செய்யும்‌ எசயல்‌ எதுவும்‌ நன்றாக 
இல்லை. குதிரைகள்‌ இன்று வராவிட்டால்‌ பாண்டியன்‌ நாளை என்ன 
செய்வானோ என்று சொல்லினர்‌. 


திருவாதவூரர்‌ எல்லாவற்றையும்‌ கேட்டார்‌. சம நோக்குக்‌ கொண்ட 
அவர்‌ பாசம்‌ பந்தம்‌ சொந்தம்‌ அன்னியம்‌, விருப்பு, வெறுப்பு எல்லாம்‌ 
கடந்த மிக உயர்ந்த நிலையிலே இருந்தார்‌. நன்றோ தீதோ 
எதுவந்தாலும்‌ சரி, எல்லாம்‌ அவன்‌ செயல்‌, நான்‌ சிவனை மறவேன்‌ 

என்று கூறித்‌ தம்‌ மாளிகையிலே அமைந்தார்‌. 
(தொடரும்‌...) 


44 திருரெல்லை 


122 தத்த தித்தித்த தித்த த் தித்தித்த திகதி கத் துதி ததி திதி தித் ததி தததி ததத தத இதத OZ 
# Available Knitted Fabric (On Order Basis) 0 


| 18GG Rib Dia: 11-36 

\ 2406 Single Jersey Dia: 16-36 

i\ 28 GG Single Jersey Dia: 18-34 

i 28 GG SJ Openwidth Dia: 30-34 

i Hosiery Yarn Available 

PC / PV / 100 % COTTON / SLUB / VISCOSE 
KH 

14 THE PARADISE KNITTERS 

ஓ 


2/311, Periyandipalayam Pirivu, 
6th Cross, Hare Rama Hare Krishna Nagar 
Mangalam Road, TIRUPPUR - 641 687 
Mobile : 98652 04051 , 98651 22844 , 98422 70168 


பின்‌௮ட்டை முழுப்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 
அட்டை உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 750/- 
நூலின்‌ உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 500/- 


தொடர்புக்கு - பதிப்பாசிரியர்‌ “திருநெல்லை' 


ஆன்மீக அன்பர்களும்‌ கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ 
நிகழ்வுகளில்‌ ஆர்வம்‌ ககாண்ட பக்தர்களும்‌ திருரூல்லை 
அம்மன்‌ வயரில்‌ வெளிவரும்‌ ஆன்மீகத்‌ திங்கள்‌ இதழுக்குச்‌ 
சந்தா ஒசலுத்தி உறுப்பினராகுமாறு வேண்டுகிறோம்‌ 


பே. - பதிப்பாசிரியர்‌ 
ட] 


(அழகப்பா பல்கலைக்‌ கழக இணைவு பெற்றது 
அரசு அனுமதி பெற்றது 
கோவலூர்‌ - காரைக்குடி - 630 307. 


| A | ட த 4 ம்‌ 3 ல த ரிச்‌ ர்‌ 
தொலைபேசி : 04909 - 4௮ கைபேசி : 7449. 
ர்‌ 


B.A., Tamil: 


B.Sc., Computer Science 


B.Com, 
B.Com.(C.A)., 


B.Sc, Physical Education 


M.A.Tamil 


தீரைக்கதை, வசனம்‌ எழுதுதல்‌, 
ஒளிப்பதிப்பு, ஒலிப்பதிவு , படத்‌எதாகுப்பு, 
இயக்கம்‌, செய்தீ தயாரீக்தல்‌, தொகுத்தல்‌ 
போன்ற பல துறைகளில்‌ பமீறசீ பெற அரிய வாய்ப்பு !! 


04565 - 232991 நு 


